சவகாலால்‌ 


பொற்கிழிக்‌ கவிஞர்‌ 


கற்றான்‌ பொழில்‌ 


72 


கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ 
டாகடர்‌ சவகர்லால்‌ 


பழனியம்மான்‌ வெளியிடு 
சி. 1. ஐங்கரன்‌ அடுக்ககம்‌, 
1-2, சையத்‌ காதர்‌ அவென்யூ, 
வெங்கடேஷ்‌. நகர்‌ முதன்மைச்‌ சாலை, 
த்‌ விருகம்பாக்கம்‌, 
4 சென்னை - 600 092 
2] 


செல்லிடப்‌ பேசி : 9381802206 


ஜிலு 
பி 

நூலின்‌ பெயர்‌ 
ஆசிரியர்‌ 
முதற்பதிப்பு 
மொழி 
பொருள்‌ 
உரிமை 
நூலின்‌ அளவு 
எழுத்து 
பக்கங்கள்‌ 
விலை 
நூல்‌ வெளியீடு 


: கம்பன்‌ பொழில்‌ 

: சவகர்லால்‌ 

: செப்டம்பர்‌ 2005 

: தமிழ்‌ 

: கவிதைகள்‌ 

்‌ பழனியம்மாள்‌ வெளியீடு 
:1%X 8கிரெளன்‌ 

: 11 புள்ளி 

: 128 

: ரூ.45 .00 


்‌ பழனியம்மாள்‌ வெளியீடு 
சி. 1. ஐங்கரன்‌ அடுக்ககம்‌, 
1-2, சையத்‌ காதர்‌ அவென்நூ, 
வெங்கடேஷ்‌ தகர்‌ முதன்மைச்‌ சாலை, 
விருகம்பாக்கம்‌. சென்னை - 600 092 
செல்லிடப்‌ பேசி : 9381802206 


: குரு கம்ப்யூட்டர்ஸ்‌ 
37, ரெங்கராஜபுரம்‌ முதன்மைச்‌ சாலை 


கோடம்பாக்கம்‌, சென்னை - 24 


அணிந்துரை 
சொல்லின்‌ செல்வர்‌ பாரதி ௬ராஜ்‌ 
தலைவர்‌ பாரதி கலைக்கழகம்‌. 
கள்ளையும்‌ தீயையும்‌ சேர்த்து - நல்ல 
காற்றையும்‌ வான வெளியையும்‌ சேர்த்துத்‌ 
தெள்ளு தமிழ்ப்புலவோர்கள்‌ - பல 
தீஞ்சுவைக்‌ காவியம்‌ செய்து கொடுத்தார்‌. 
என்பது மகாகவி பாரதியார்‌ வாக்கு. அத்தகைய தெள்ளு 
தமிழ்ப்‌ புலவர்களில்‌ - கவிஞர்களில்‌ ஒருவர்‌ கவிமாமணி, 
பெரற்கிழிக்கவிஞர்‌. டாக்டர்‌ சவகர்லால்‌, இவர்‌ பாரதி கலைக்‌ 
கழகத்தில்‌ இணைந்தது எங்கள்‌ பேறு. 
கவிதை வரிகளைத்‌ தொட்டால்‌ கிறுகிறுக்க 
வேண்டும்‌. சவகர்லாலின்‌: எந்தக்‌ கவிதையை 
வேண்டுமானாலும்‌ தொட்டுப்பாருங்கள்‌. ஓசை மனதை 
நிறைக்கும்‌. 
கவிஞர்‌ சிவகங்கை மாவட்டக்காரர்‌. கல்லூரிப்‌ 
பேராசிரியர்‌. தமிழ்த்‌ துறைத்‌ தலைவர்‌. முதல்வர்‌ இப்படிப்‌ 
பணிகள்‌ செய்து, தமிழும்‌ சமயமும்‌ வளரக்‌ காலமெல்லாம்‌ 
பாடுபட்ட அமரர்‌ தவத்திரு" குன்றக்குடி அடிகளாரின்‌ 
அன்டுக்குரியவரானார்‌. கம்பன்‌ புகழ்பாடி. நாடெல்லாம்‌ கன்னித்‌ 
தமிழ்வளர்த்த அமரர்‌ கம்பனடிப்பொடி சா.கணேசன்‌ பார்வையில்‌ 
விழுந்து காரைக்குடி கம்பன்‌ விழாக்களில்‌ பங்கு பெற்றார்‌. 
கம்பனைப்பற்றிக்‌ காரைக்குடியிலும்‌, பிற 
இடங்களிலும்‌, பாடிய கவிதைகளை ஒன்று திரட்டிக்‌ 'கம்பன்‌ 
பொழில்‌! என்ற தலைப்பில்‌ இந்தத்‌ தொகுப்பு நூலைக்‌ 
கொண்டு வந்துள்ளார்‌. 
நூலுக்கு தம்‌ உரையை *நானும்‌ பாடுகிறேன்‌! என்று 
கவிதையாகவே தந்துள்ளார்‌. 


4 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


*நானும்‌ பாடுகிறேன்‌ கம்பனில்‌ கிறுக்காகி' 

ஆம்‌! கம்பளை ஆழ்ந்து படிப்பவர்கள்‌ 
இறுக்காகித்தான்‌ போவார்கள்‌. 

*தொட்ட இடமெல்லாம்‌ தீஞ்சுவைத்‌ தேன்‌ வெள்ளம்‌: கம்பனைப்‌ 
பற்றி இவர்‌ கூறும்‌ சொற்கள்‌ இவர்‌ கவிதைகளுக்கும்‌ 
பொருந்தும்‌; புகழ்மொழி அல்ல. 'உண்மை வெறும்‌ 
புகழ்ச்சியில்லை 'நூலைப்படித்துப்பின்‌ சொல்லுங்கள்‌. 

எந்த நூலிலும்‌, கதை, கட்டுரை, , நாவலானாலும்‌ 
முதற்பகுதி, முதற்பாட்டு, முத்தானதாயிருக்க வேண்டும்‌. 
இல்லையென்றால்‌ நூலைப்‌ புரட்டவே மாட்டார்கள்‌! 
*கம்பன்‌' முதல்பாட்டு, முத்தான பாட்டு. 

உள்ளத்தில்‌ போதை வரும்‌ - பாடப்பாட 

உலகத்தை மறக்கவரும்‌ - 

வென்னத்தில்‌ நீந்த வரும்‌ - 

சொல்லழகைச்‌ ௬வைப்போமா? முந்துகின்ற 

தொனியழகைச்‌ சுவைப்போமா? இராமன்‌ கையில்‌ 

வில்லழகைச்‌ ௬வைப்போமா? உயிர்தான்‌ பெற்ற 
கல்லழகைச்‌ ௬வைப்போமா? 

புரியாத பொருளில்லை செய்தி இல்லை 

பாவிமகன்‌ கல்வியிலே பெரியவன்தான்‌” 

உள்ளத்தில்‌ போதை வந்து இவர்‌ பாடிய இந்தப்‌ 
பாடலைப்‌ படி எடுத்து கவிச்சுவை அறிந்த 
அன்பர்களுக்கெல்லாம்‌ கொடுத்து மகிழ்ந்திருக்கிறேன்‌. 

“கம்பன்திறம்‌' என்று ஒரு கவிதை 

தேன்சிந்தும்‌ சொல்லாலே 


கம்பன்‌ மொழில்‌ 5 

கம்பன்‌ தொட்டால்‌ 

தெருக்கல்லும்‌ உயிர்பெற்றுப்‌ 

பெண்ணேயாகும்‌, 

கவிதை என்ற அழகிய பெண்ணையும்‌ தொட்டுத்‌ 
தெருக்‌ கல்லாக்கிவிடும்‌ கவிஞர்களையும்‌ எனக்குத்‌ 
தெரியும்‌. சும்பனுக்கும்‌ பாராட்டு: என்ற தலைப்பில்‌ பாரதியே, 
பாடுவது போல, அவன்‌ உத்திகள்‌, அவன்‌ சொற்கள்‌ 
பலவற்றையும்‌ கையாண்டு கம்பனைக்‌ காதலன்‌, காதலி, 
தோழன்‌, குழந்தை, ஆண்டஎனாகப்‌ பாடி மகிழ்கிறார்‌ 
கவிஞர்‌. 

“செஞ்சொற்‌ கவிமகன்‌ தன்னையே சுற்றிச்‌ 

சிலபுதுப்பேய்கள்‌ வந்தே 

வஞ்சனை செய்யுது - மந்திரஞ்‌ செய்துமே 

விரட்டிட வேண்டுமையே - ஆமாம்‌ 

விரட்டிட வேண்டுமையே! 

கவிஞரின்‌ ஆதங்கம்‌ புரிந்தால்‌ சரி; அதிகம்‌ *சொன்னால்‌ 
விரோதம்‌, 

இரசவணன்‌ பார்வையில்‌ கம்பன்‌' என்றொரு பாடல்‌. கம்பன்‌ 
பார்வையில்‌ இராவணன்‌ என்பதல்ல தலைப்பு. 
இராமனைப்பற்றித்‌ தனித்தலைப்பில்‌ பாடாத கவிஞரின்‌ 
நீள்‌ கவிதை இது. சவகர்லால்‌ கவிஞர்‌; புதிய 
பார்வையுடையவர்‌ என்பதைக்‌ காட்டும்‌ பகுதி இது. 

“என்னைப்போல்‌ வாழ்ந்தவன்‌ ஏழுலகில்‌ யாருமில்லை' 

என்று கம்பீரமான தொடக்கம்‌. டாக்டர்‌ சவகர்லால்‌ 
இராவணனாகவே வேடமிட்டு. கிரீட, குண்டலங்களுடன்‌ 
அவையில்‌ நின்று பாடுவதாகவே நான்‌ கற்பனை செய்து 
கொள்கிறேன்‌. 


6 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


மாணிக்கத்‌ தூண்‌ நட்டு வைரமணிப்பந்தரிட்டு 
ஆணிப்பொன்‌ ஆசனத்தில்‌ அண்டமெல்லாம்‌ 
ஆண்டவன்‌ நான்‌” 
இராவணன்‌ அவையை மட்டும்‌ தானா சொல்லுகிறார்‌! 
பொல்லாத சவகர்லால்‌ பாடும்‌ வரிகள்‌ இவை! 
அதிகாரம்‌ கையிருந்தால்‌ அவையும்‌ கையில்தான்‌ 
எதிராக எந்தக்‌ குரலும்‌ எழுந்திடுமா? 
“கம்பனில்‌ ஒரு சோறு” அடுத்த தலைப்பு 
“எல்லார்க்கும்‌ எல்லா மென்றிருப்பதான இடம்‌ நோக்கிச்‌ 
செல்கிறது வையம்‌ என்றான்‌. 
எப்போது சொன்னான்‌? அவன்‌ பாடிய 
அத்தருணம்‌ கற்பனையில்‌ கூட யாரும்‌ 
அறியாத தத்துவத்தைக்‌ கம்ப நாடன்‌ 
பாடிய சிறப்பைப்‌ பாடி மகிழ்கிறார்‌ கவிஞர்‌. 
கம்பனில்‌ ஒரு சொல்‌' என்ற தலைப்பு. இராமன்‌ அம்பு 
இராவணன்‌ மார்பில்‌ புகுந்து தேடி, தடவிய வெள்ளெருக்கர்‌ 
கடைமுடியான்‌ என்ற ஒரு பாடல்‌ பற்றிய சிறு கவிதை. 
கவிஞரின்‌ நகைச்சுவை உணர்வைக்‌ காட்டுகிறது. 
இவருக்குத்‌ துணையாரிடம்‌ பயமே இல்லை! 
இருந்திருந்தால்‌ பலரறிய, அச்சில்‌ வரும்‌ இவ்வரிகளைப்‌ 
பாடி இருப்பாரா? 
அடிமடியைத்‌ தடவுவதே சிலர்க்கு வேலை 
அன்றாடம்‌ கழற்றுகின்ற சட்டைப்பையின்‌ 
அடிவரையில்‌ தடவுவதே மனைவியர்தம்‌ 
அறமாகும்‌. 


கம்பன்‌ பொழில்‌ ன 
இராமன்‌ வாலி சந்திப்பு! இராமாயணத்திலேயே 
நெருடலான இடம்‌; பட்டிமண்டபப்‌ பேச்சாளர்களுக்கு, 
சொடுக்கும்‌ கவிபாட வல்ல கவிஞர்களுக்குச்‌ சுவையான 
தலைப்பு. கிடைத்தால்‌ விடமாட்டார்கள்‌. 
மறைப்பொருளே மறை பொருளாய்‌ ஆகிவிட்டாய்‌! 
இங்குதானா 
அறவடிவே சந்திப்பு நிகழ வேண்டும்‌ 
அய்யய்யோ இது நடவாதிருக்கலாமே! 
இராம பக்தர்கள்‌ நெஞ்சங்கள்‌ இப்படித்தானே 
நி லப 
*செவிறுகர்கனிகள்‌' தலைப்பில்‌, மனம்‌ திரிந்த கைகேயி", 
“மண்டோதரி புலம்புகிறாள்‌ இவற்றிலெல்லாம்‌ தம்‌ 
கைவண்ணத்தால்‌ கவிவண்ணம்‌ காட்டுகிறார்‌ கவிஞர்‌. 
'கண்வீச்சுக்‌ கேங்கிப்‌ போய்‌ கோடி நங்கை காத்திருக்க 
மின்வீச்சை நாடிப்போய்‌ வெந்த கதை என்ன 
சொல்வேன்‌? ' 
மண்டோதரியின்‌ சொற்கள்‌ இவை. 
கம்பனில்‌ மிகச்சிறிய பாத்திரம்‌ சதையின்‌ தோழி 
நீலமாலை. வில்‌ ஒடித்த செய்தியைச்‌ சீதையிடம்‌ 
- விரைந்து சொன்னவள்‌ இவள்‌. 
விண்ணில்‌ பிரிந்தவர்‌ இணைந்திடவே - இந்த 


மண்ணில்‌ உதவிய பெண்ணவளன்‌ நான்‌” 


மண்ணைத்‌ தொட்டாலும்‌ மாப்புகழைத்‌ தரும்‌ கம்பன்‌. 

என்னைத்‌ தொட்டபின்னே இனக்கார மாவேனா? 
என்று சொல்லிச்‌ “சித்திர கூடம்‌" பேசும்‌ பகுதியில்‌ இயற்கை 
வளமும்‌, இராம, சீதை, இலக்குவ 'முக்கோணப்பாச 
முக்கூடல்‌ நடப்பதையும்விரிவாகப்‌ பாடுகிறார்‌ கவிஞர்‌. 


ர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


'சித்திரகூடத்‌ இருப்ப சிறுகாக்கை முலைதீண்ட' 
இங்குதான்‌ காகாசுரன்‌ கதை நடந்தது. இது ஏனோ குறிக்கப்‌ 
பெறவில்லை. 

"கம்பனில்‌ கடமை' என்று ஒரு தலைப்பு. 

'தன்மேனி நிழல்கூடத்‌ தன்னடியில்‌ மறைவதுண்டு 

அன்புருவான தம்பி அண்ணனைப்‌ பிரிந்ததில்லை. 

தூங்காத கண்கள்‌ துவனாத தொண்டுள்ளம்‌ 

ஏங்காத உணர்வுகள்‌ இனைக்காத பெருவீரம்‌' 

இளையவன்‌ இலக்குவன்‌ கண்முன்னே தெரிகிறான்‌! 
இலக்குவன்‌ மட்டும்தானா? கும்பகர்ணனை எப்படி மறக்க 
முடியும்‌? போர்க்கோலம்‌ பூண்டுவிட்ட அண்ணனுக்காய்க்‌ 
கும்பகர்ணன்‌ போர்க்களத்தில்‌ மாண்டு புகழ்‌ நிறுத்திச்‌ சென்றிட்டான்‌." 

தம்பிய ரின்றி மாண்டு கிடப்பனோ? 

தமையன்‌ மண்மேல்‌? 
என்று கேட்ட கும்பகர்ணன்‌ ஒரு பழைய திரைப்படப்‌ 
பாடலில்‌ கூறுவது போல்‌ 'செத்தும்‌ சாகாத சரித்திரப்புகழ்‌ 
தாங்குபவனல்லவா? 

கம்பன்‌ கலைவளம்‌ 

சீதாப்பிராட்டியை இராவணன்‌ அவளிருந்த 
பர்ணசாலையோடு தூக்கிச்‌ சென்றார்‌ என மாற்றி எழுதிய 
கம்பனின்‌ பண்பாட்டை, 

தொட்டிழுத்தால்‌ தமிழ்ப்பண்பு தூனாகிப்‌ போகும்‌என 

௬ற்றியுன்ன இடத்தோடு தூக்கிடவே இராவணனை 

விட்டகதை தமிழ்த்‌ தூய்மை காத்த கதை... என்று சுவை 
கூட்டிக்‌ காட்டுகிறார்‌ கவிஞர்‌. 

கம்பனில்‌ 'மருத'நிலத்தைப்‌ பாடச்‌ சொல்லி 
விட்டார்கள்‌. 


கம்பன்‌ பொழில்‌ 9 


கவிஞரின்‌ குறையைக்‌ கேளுங்கள்‌. 

'மழையெய்தால்‌ புல்‌ முளைக்கும்‌, அதுவும்கூட 

மறுநாளே நிறம்‌ மாறும்‌ மாவட்டம்‌ நான்‌. 

இவர்‌ குழைவாக 'ஆறு' பற்றி மகனுக்குச்‌ 
சொல்வாராம்‌! 

குறையாத சீவநதி என்ன என்பான்‌ அவன்‌; பொல்லாதவன்‌! 

"அழுகின்ற தம்பியவன்‌ மூக்கைப்‌ பார்ப்பாய்‌ 

அதுதாண்டா சீவநதி என முடிப்பேன்‌” 
நகைச்சுவை கொப்பளிக்கிறது. (தவிர ஜலதோஷ 
அனுபவம்‌ பெற்றவர்களுக்கு இது புரியும்‌. ) 

ஆற்றுவளம்‌ அறியாத இவரை, மருதமென்னும்‌ 

சேற்றுவளம்‌ பாடென்றொல்‌ என்ன செய்வேன்‌? 

சிரிப்பு வளம்‌ நீர்காணப்பலி தான்நானா?' 
இப்படிக்கூறி மருத வளத்தை அமர்க்களமாய்ப்‌ 
பாடிவிட்டார்‌ சவகர்‌. 

எத்தனைதான்‌ எழுதுவது? நான்‌ த்‌ விட்ட 
பகுதிகள்‌ நிறைய உண்டு. 

இத்தொகுப்பு ஒரு கவிதைப்பட்டி மண்டபத்துடன்‌ 
நிறைவு பெறுகிறது. என்னை அடிமை கொள்‌ அது 
எதுவோ? கவிதை வளமா? கருத்து வளமர? தலைப்பு. 

*கவிதைவள'க்கட்சியில்‌ கவிதையால்‌ வாதிட்டிருக்‌ 
கிறார்‌ சவகர்லால்‌. 

எந்தப்‌ பொருளை எந்தச்‌ சொல்லால்‌ 

எந்த இடத்தில்‌ எப்படிச்‌ சொல்லுவதோ 

அதுதானே கவிதை; அதுதானே அடிமையாக்கும்‌? 


10 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


என்று அழகாகத்‌ தொடங்கி ஐந்து காட்சிகளிலே தம்‌ 
வாதத்தை வைக்கிறார்‌ கவிஞர்‌. 

வெறும்‌ அவலம்‌. நகைச்சுவைப்‌ பட்டி மண்டபங்களை 
நாளும்‌ பார்த்து வருகிறோம்‌. கவிதைப்‌ பட்டி. மண்டபம்‌ 
கண்டு கேட்டுப்‌ பல நாளாயிற்று. 

காரைக்குடியில்‌ வழங்கிய தீர்ப்பு எது? அது மேல்‌ 
முறையீட்டுக்குச்‌ சென்றதா என்ற தகவல்கள்‌ எல்லாம்‌ 
இல்லை. 

சவகர்லால்‌ கவிதைகளில்‌ கவிதை வளமும்‌ கருத்து 
வளமும்‌ கைகோர்த்து வருகின்றன. கம்பன்‌ இருக்கட்டும்‌; 
இவரது கவிதைகளில்‌ விஞ்சி நிற்பது எது எனத்‌ தனியொரு 
பட்டிமண்டபமே நடத்தி விடலாம்‌. 

கம்பனை ஆழமாகப்‌ படித்தவர்களுக்கு இத்தொகுப்பு 
அரியதோர்‌ விருந்து. அங்கங்கே படித்து, கேட்டிருப்போரும்‌ 
இந்நூலைச்‌ சுவைத்து மகிழ்வர்‌. கம்பன்‌ பக்கம்‌ தலையை 
வைத்துப்‌ படூக்காதவரும்‌, இக்கவிதைகளைப்‌ படித்த பின்‌ 
கம்பனைத்‌ தேடிச்‌ சுவைக்க முற்படுவர்‌. 

சவகர்லால்‌ 'பெயர்‌ சொல்லப்‌ போகும்‌' நூல்‌ இது. 


கவிஞரை வாழ்த்துகிறேன்‌. பல்லாண்டு பாடுகிறேன்‌. 


31. 08. 05 பாரதி சுராஜ்‌. 


நானும்‌ பாடுகிறேன்‌ 
நானும்‌ பாடுகிறேன்‌ ; கம்பனில்‌ கிறுக்காகி 
நானும்‌ பாடுகிறேன்‌ ; கிறுக்கனுக்‌ கச்சமில்லை! 
கற்பவர்‌ சிந்தைக்குள்‌ அமுதச்‌ சுவைபெருக்கி 
நிற்பவை கம்பனின்‌ நிகரில்லாப்‌ பாடல்கள்‌; 
பாட்டுச்‌ சுவைபருகித்‌ திளைப்பவர்‌ ஏதேர்வோர்‌ 
கூட்டுக்‌ களியினிலே கொள்ளை போய்விடுவார்‌; 
தொட்ட இடமெல்லாம்‌ தீஞ்சுவைத்‌ தேன்வெள்ளம்‌ 
கொட்டும்‌ தேன்கூடு கம்பன்‌ பாட்டுக்கள்‌; 
கவிவண்ணங்‌ கண்டவர்கள்‌ சுவைவண்ணந்‌ தனில்‌ மூழ்கிப்‌ 
புவிவண்ண மேமறந்து புதுவண்ண மாயிடுவார்‌; 
அவ்வண்ணச்‌ சுவையறிய என்னை இழுத்தணைத்தே 
இவ்வண்ணம்‌ அறியவைத்தார்‌ கம்ப னடிப்பொடியார்‌ 
அவரணைப்பில்‌ கம்பன்‌ அரங்கங்க ளெங்கெங்கும்‌ 
கவிபாடிச்‌ சான்றோர்‌ பாராட்டைப்‌ பெற்றேன்‌ நான்‌; 
அந்தக்‌ கவிதைகளை அழகான நூலாக்கித்‌ 
தந்துவிடத்‌ துணிந்தேன்‌ நான்‌; ஆசை வெட்கம்‌ அறிவதில்லை; 
கம்பன்‌ பொழிலுக்குள்‌ நுழைந்தா லதுசொர்க்கம்‌; 
அம்புவியில்‌ அதற்கிணையாய்‌ எப்பொழிலும்‌ கிடையாது; 
அழகு குடியிருக்கும்‌; அருமை மணமிருக்கும்‌; 
பழகு தமிழ்நெஞ்சைப்‌ பற்றி இழுத்து நிற்கும்‌; 
தேன்குடத்துள்‌ கைவிட்டுப்‌ புறங்கை வழிதேனை 
நானிங்கே உதறினால்‌ சித்துந்தேன்‌ சுவைக்காதா? 
படைத்துவிட்டேன்‌ நூலாக; உங்கள்‌ திருமுன்பு 
படைத்துவிட்டேன்‌ படையலென; ஏற்றென்னை வாழ்த்துங்கள்‌. 
இவர்கட்‌ கென்நன்றி 
சொல்லின்‌ செல்வர்‌ பாரதிசுராஜ்‌ ; கவிமாமணி பூவை அமுதன்‌ ; 
ஓனியக்‌ சுவிஞர்‌ அமுதபாரதி ; மணவை வ. இளங்கோ ; 


என்‌ துணைவி பழனீயம்மாள்‌. 
சவகர்லால்‌. 


ந தத கர க வன்‌ அல 
௨௦% ௨0 


2௨ மல 32 AN 


பொருளடக்கம்‌ 


கம்பன்‌ 

கம்பன்‌ திறம்‌ 

கம்பனுக்குப்‌ பாராட்டு - பாரதி 
இராவணன்‌ பார்வையில்‌ கம்பன்‌ 
கம்பனில்‌ ஒரு சோறு 

கம்பனில்‌ ஒரு சொல்‌ 

இராமன்‌ வாலி சந்திப்பு 
என்னைப்‌ படைத்தவாறு - அனுமன்‌ 
கம்பன்‌ செவி நுகர்கனிகள்‌ - திரிந்தது 
மண்டோதரி புலம்புகிறாள்‌ 
இராமனின்‌ ஈரம்‌ 

சிவதனுசு பேசுகிறது 

எம்‌ கணிப்பில்‌ இராமன்‌ - குகன்‌ 
நீலமாலை 

சுமித்திரை 

அங்கதன்‌ 

சித்திரகூடம்‌ 

ஆசிரியன்‌ 

கம்பன்‌ கற்பகத்‌ தரு - தருமம்‌ 
கம்பன்‌ நெறியில்‌ பண்பாடு 
மலையின்‌ உயர்ச்சி 

கம்பனில்‌ கடமை 

கலைவளம்‌ 

மருதம்‌ 

இலக்கணப்‌. புலவன்‌ 
உலகநேயக்‌ கம்பன்‌ 

கவிதை வளம்‌ 


££28529882288%£5£608:3௦௮ 


ம 
~~ 


101 
105 
109 
113 
119 

123 


ர்‌ படுக்‌ ்‌ 


உள்ளத்தில்‌ போதைவரும்‌; பாடப்‌ பாட 

உலகத்தை மறக்கவரும்‌; ஆழ்ந்த பக்தி 
வெள்ளத்தில்‌ நீந்தவரும்‌ ; மூளும்‌ தீய 

வினைப்பயனை அறுக்கவரும்‌; அரும்பும்‌ நெஞ்சக்‌ 
கள்ளத்தை நீக்க வரும்‌; கடலாம்‌ இன்பக்‌ 

கவிதையிலே திளைக்கவரும்‌; கம்ப நாடன்‌ 
உள்ளத்தில்‌ உடைப்பெடுத்த இராம காதை 

ஓட்டத்தில்‌ இணைந்திட்டால்‌ வருமெல்‌ லாமும்‌! 
சொல்லழகைச்‌ சுவைப்போமா? முந்து கின்ற 

தொனியழகைச்‌ சுவைப்போமா? இராமன்‌ கையின்‌ 
வில்லழகைச்‌ சுவைப்போமா? சரங்கள்‌ பாயும்‌ 

வேகத்தைச்‌ சுவைப்போமா? உயிர்தான்‌ பெற்ற 
கல்லழகைச்‌ சுவைப்போமா? மூக்க றுந்த 

காரிகையை ரசிப்போமா? அவள்தன்‌ எண்ணம்‌ 
சொல்லழகைச்‌ சுவைப்போமா? எதைச்சு வைப்போம்‌. 


தொட்ட இடம்‌ எல்லாமே கலைச்சு வைத்தேன்‌. 


273 


14 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


சொல்லாலே மண்டபத்தை அமைத்தான்‌; பாட்டுச்‌ 
சுவையாலே மேடையினைப்‌ போட்டான்‌ ; சந்தச்‌ 
சொல்லணங்கை ஆடவிட்டான்‌; அணிக ளென்னும்‌ 
சுவையணங்கை நடக்கவிட்டான்‌; உணர்வை யெல்லாம்‌ 
அள்ளுகின்ற கவியணங்கை ஆட்டுவித்தான்‌ 
அவளாடக்‌ கலைவளத்தைக்‌ கூட்டு வித்தான்‌ 
வல்லவனாம்‌ பெருங்கம்பன்‌ ஆட்டு விக்க 


வளர்கவிதை நங்கையவள்‌ நடன மாடும்‌. 


அறியாத பொருளில்லை; கம்ப நாடன்‌ 
அணுகாத துறையில்லை; உலக வாழ்வில்‌ 
தெரியாத நெறியில்லை; அவன்சொற்‌ பட்டுத்‌ 
இகழாத கலையில்லை; அறிவாம்‌ நெய்யில்‌ 
எரியாத விளக்கில்லை; கைவண்‌ ணத்தால்‌ 
இலங்காத கருத்தில்லை; இவன்‌ நெஞ்‌ சத்தில்‌ 
புரியாத பொருளில்லை; செய்தி யில்லை; 


பாவிமகன்‌ கல்வியிலே பெரிய வன்தான்‌! 


நாட்டுவளங்‌ காட்டுகிறான்‌; செல்வ மிக்க -- 
நகரவளங்‌ காட்டுகிறான்‌; மாத ராடும்‌ 
ஆட்டவளங்‌ காட்டுகிறான்‌; அதனுட்‌ பத்தை 
அழகுபெறக்‌ காட்டுகிறான்‌; மழலை வெல்லும்‌ 
பாட்டுவளங்‌ காட்டுகிறான்‌; மதன்தா தர்கள்‌ 
பயில்வளத்தைக்‌ காட்டுகிறான்‌; சுருங்கச்‌ சொன்னால்‌ 
காட்டுவள மத்துணையுங்‌ காட்டி விட்டான்‌ 


காணாக்கால்‌ நம்கண்ணின்‌ பார்வை தப்பு! 


கம்பன்‌ பொழில்‌ 15 


2. கம்பன்‌ திறம்‌ 


கம்பனைப்போல்‌ இன்னொருவன்‌ வரவா கூடும்‌? 
கலைத்துறைக ளெத்துணையோ அவற்றை யெல்லாம்‌ 
கம்பனைப்போல்‌ இன்னொருவன்‌ தொடவா கூடும்‌? 
கவிதைகளில்‌ மின்னுகின்ற வித்தை யெல்லாம்‌ 
கம்பனைப்போல்‌ இன்னொருவன்‌ தரவா கூடும்‌? 
காலமெல்லாம்‌ தமிழ்க்கன்னி தவமி ருந்து 
கம்பனைப்போல்‌ வேண்டினாலும்‌ வருவா னென்று 
கவித்துறையில்‌ உறுதியுடன்‌ சொலவா கூடும்‌? 
சந்தங்கள்‌ கைகட்டி ஏவல்‌ செய்யும்‌; 
சுவையழகு சொற்களிலே குதித்து வீழும்‌; 
அந்தமிலாக்‌ கலைநயமோ விரல சைவில்‌ 
ஆனந்த நடனமிடும்‌; பாத்தி ரங்கள்‌ 
எந்தவிதக்‌ குறையுமின்றிக்‌ காவி யத்தில்‌ 
இணையின்றித்‌ இகழ்ந்து நிற்கும்‌; கம்ப னுக்குச்‌ 
சொந்தமெனக்‌ கவிநங்கை ஆகி இன்பம்‌ 
சொரிகின்ற வித்தைநமை மயக்கி நிற்கும்‌. 


16 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


கூன்முதுகு கவிதையிலே நிமிர்ந்து நிற்கும்‌; 
கவந்தநிலை கவிதையிலே முழுமை யாகும்‌; 
கான்குரங்கு பாட்டினிலே கலைக ளாகும்‌; 
காமவல்லிக்‌ கழியாத நிலைகள்‌ கூடும்‌; 
தேன்சிந்தும்‌ சொல்லாலே கம்பன்‌ தொட்டால்‌ 
தெருக்கல்லும்‌ உயிர்‌ பெற்றுப்‌ பெண்ணா யாகும்‌; 
வான்‌ கவிஞன்‌ இறைவனையே தொட்டால்‌ இன்ப 


வண்ணங்கள்‌ எண்ணத்தில்‌ பிறந்தி டாதா? 


பாத்திறத்தைக்‌ காணுங்கால்‌ நெஞ்ச மெல்லாம்‌ 
பதைப்பொடுங்கி அடிமையாகும்‌; நீ படைத்த 
பாத்திரத்தை நோக்குங்கால்‌ சிந்தையெல்லாம்‌ 
பைத்தியமா யாகிவிடும்‌. சிந்து கின்ற 
சீர்த்திறத்தைப்‌ பார்க்குங்கால்‌ உள்ள மெல்லாம்‌ 
செயலொடுங்கி யுனைவணங்கும்‌; கம்ப னேஉன்‌ 
பேர்த்திறத்தை நினைத்தாலே அடியா னாகிப்‌ 
புலம்புகிறேன்‌; எப்படித்தான்‌ பாட்டி சைத்தாய்‌? 
எங்கிருந்து சொல்லெடுத்தாய்‌? அதைத்தொ டுக்க 
எந்தவகை நாரெடுத்தாய்‌? கருத்து வெள்ளம்‌ 
எங்கிருந்து முகந்திட்டாய்‌? அவற்றை நீயே 
எவ்வாறு கொட்டிவைத்தாய்‌? சந்த வீச்சை 
எங்கிருந்து ௮ள்ளிவந்தாய்‌? கவிய ணங்கை 
எப்படித்தான்‌ ஆட்டுவித்தாய்‌ அப்பப்‌ பாஉன்‌ 
தங்கமணிக்‌ கையசைவி லுதிர்ந்த தெல்லாம்‌ 
தமிழமுதக்‌ கவிச்சுவையின்‌ துளிகள்‌; ஆமாம்‌! 


கம்பன்‌ பொழில்‌ 17 


3. கம்பனுக்குப்‌ பாராட்டு - பாரதி 


கவியரசர்‌ தமிழ்நாட்டுக்‌ கில்லை யென்னும்‌ 

வசைகழிக்க வந்தவன்‌ நான்‌என்று சொன்னேன்‌ 
கவியரசே உன்புகழைப்‌ பறைய றைந்து 

கட்டியமாய்க்‌ கூறினேன்நான்‌. உனைநோக்‌ குங்கால்‌ 
புவியினிலே என்கவிதை எங்கேநிற்கும்‌? 

பரிதிமுன்னே சிறுவிளக்காய்‌ ஒளிகுன்‌ றாதா? 
கவிக்கென்றே பிறந்தவன்நீ தெளிவாய்க்‌ கற்ற 

கல்வியிலே பெரியவன்நீ; யார்ம றுப்பார்‌? 
புரட்சியென்பார்‌; பாட்டினிலே புதுமை கண்ட 

புலவனென்பார்‌; உணர்ச்சியெலாம்‌ ஒன்றாய்‌ ஆன 
திரட்சியென்பார்‌; தெய்வவரம்‌ தன்னைப்‌ பெற்ற 

- செம்மலென்பார்‌; சிந்தனையை எரியச்‌ செய்த 

நெருப்பென்பார்‌; வெளிநாட்டார்க்‌ &ட்டி என்பார்‌; 

நாட்டினிலே எனைக்குறித்துப்‌ புலவ ரெல்லாம்‌ 
திரட்டியளிக்‌ கின்றபட்ட மெல்லாம்‌ உன்றன்‌ 


சிறுகற்றின்‌ ஒளியலவோ கம்ப நாடா! 


௧-2 


18 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
A மில பககம படபட பட்ட படப்‌ 


கம்பன்‌ என்‌ காதலன்‌ 


கம்பன்‌ மனநிலையைத்‌ தங்கமே தங்கம்‌ - இன்று 
ட கண்டுவர வேணுமடி தங்கமே தங்கம்‌ 
செம்பொன்‌ கவிவளங்கள்‌ செய்திற ளெல்லாம்‌ - நானே 
தெரிந்துகொள வேணுமடி தங்கமே தங்கம்‌! 
ஆற்றங்‌ கரையிலொரு வேடன்‌ மகனைத்‌ - தூய 
அன்புச்‌ சுரங்கமென ஆக்கியே வைத்தான்‌ 
போற்றிப்‌ புகழ்ந்தணைக்க ஏங்கியே நிற்பேன்‌ - வந்து 
பாவை எனைத்தழுவச்‌ சொல்லடி தங்கம்‌! 
சொல்லுக்குச்‌ சொல்லழகு கூட்டியே வைத்தான்‌ - பாட்டுச்‌ 
சுவையினில்‌ போதையினைச்‌ சேர்த்துமே வைத்தான்‌ 
வில்லுக்கு வல்லவனைத்‌ தலைவனாய்‌ வைத்தான்‌ - 
கவிசெய்‌ 
வித்தையில்‌ மயங்கிவிட்டேன்‌ தங்கமே தங்கம்‌! 
நாட்டு விடுதலையே மூச்சென நின்றேன்‌ - நான்தான்‌ 
நாளும்‌ அதற்கெனவே பாட்டினைக்‌ கொண்டேன்‌ 
பாட்டுத்‌ திறமென்னுங்‌ குழந்தை தன்னையே - அவன்‌ 


பாரில்‌ எனக்களித்தான்‌ தங்கமே தங்கம்‌! 


கம்பன்‌ பொழில்‌ 19 


கம்பன்‌ என்‌ காதலி 


சின்ன வயதிலுனைச்‌ சேர்ந்த தில்லையோ? - என்‌ 
சிந்தை பறிகொடுத்தே நின்ற தில்லையோ? 
வண்ணக்‌ கவியழகைக்‌ கண்டுனை நெஞ்சில்‌ - நான்‌ 
வடித்துத்‌ தலைவியெனக்‌ கொண்ட தில்லையோ2 
கன்னி மனதிலந்தக்‌ காளை சென்றதும்‌ - ௮ங்கே 
கண்க ளொன்றையொன்று கவ்வி நின்றதும்‌ 
பின்னை அவன்புகுந்து வில்லை வென்றதும்‌- நீ தான்‌ 
பாடுந்‌ திறத்தினில்நான்‌ வீழ்ந்த தல்லையோ? 
சொல்லித்‌ தெரிவதில்லை கவியெனுங்கலை - உன்‌ 
சொல்லில்‌ நான்‌ தெரிந்து பாடவில்லையோ? 
கல்லிற்‌ குயிர்கொடுத்த வள்ளல்‌ தன்னையே - உன்‌ 
கவியிற்‌ கண்டுதினம்‌ மயங்கவில்லையோ? 
அள்ளி யணைக்கவெனக்‌ கெஞ்சவில்லையோ - உன்‌ 
அணைப்பிற்‌ கவிபிறந்த துண்மையில்லையோ? 
சொல்லித்‌ தெரிவதில்லை கவியெனுங்கலை - உன்‌ 
சொல்லில்‌ நான்‌ தெரிந்து பாட வில்லையோ? 


20 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
செவலை ைகைகிளளைகைகைகைகைகைகை வைகையை கைகைகைைகைை சைகை கைக பைகவ வை படப்பை 


கம்பன்‌ என்‌ தோழன்‌ 


நெஞ்சக்‌ கவலைகள்‌ என்னைக்‌ குதறிடும்‌ 
நேரந்‌ தனில்‌ வருவான்‌ - சுவை 
கொஞ்சக்‌ கவிதைகள்‌ கொட்டி முழக்கியென்‌ 
குறைகள்‌ களைந்திடுவான்‌ - சொற்கள்‌ 
கஞ்ச மெனவந்து கொஞ்சும்‌ எழிலினைக்‌ 
கண்டு மயங்கிடுவேன்‌ - அந்தக்‌ 
கொஞ்சு தமிழினில்‌ நெஞ்சைப்‌ பறித்துமே 
கூடிக்‌ குலவிடுவான்‌. 
கம்பனை நானொரு மானுட னாகவே 
கவிதையிற்‌ செய்துவைத்தேன்‌ - அந்த 
வம்பனே மானுடம்‌ வென்ற வகையினை 
வாழ்த்தியே கவிதை தந்தான்‌ - மிக்க 
துன்ப நிலையினிற்‌ பெண்கள்‌ நலிந்திடத்‌ 
தோன்றுக சக்தியென்றேன்‌ - பொங்கும்‌ 
இன்பம்‌ பெருகிடச்‌ சக்தி விடுதலை 


இன்முறை காட்டிநின்றான்‌. 


கம்பன்‌ பொழில்‌ 21 


கம்பன்‌ என்‌ குழந்தை 


சின்னஞ்‌ சிறு கிளியே - அடியென்‌ 
செல்வக்‌ களஞ்சியமே! 
வண்ணக்‌ கவிவளமே - என்றன்‌ 
வாழ்வுப்‌ பெருஞ்சுவையே! 
சொல்லில்‌ மயங்கி நிற்பேன்‌ - பாட்டுச்‌ 
சுவையில்‌ உணர்விழப்பேன்‌ 
துள்ளிக்‌ குதித்துவரும்‌ - அந்தச்‌ 
சந்த மெனையிழுக்கும்‌. 
என்கையில்‌ நீயிருந்தால்‌ - வான்மண்‌ 
. எல்லாம்‌ எனக்குளடி. 
எங்கேயோ போய்வருவேன்‌- அவை 
இன்பப்‌ பயணமமி. 
இன்பச்‌ சுவைகளெல்லாம்‌ - உனைப்போல்‌ 
ஏடுகள்‌ சொல்வதுண்டோ? 
அன்பைப்‌ படைப்பதிலே - உனைநேர்‌ 


ஆகுமோர்‌ கவிஞனுண்டோ? 


22 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
லலத த அமாம்‌ சக்க பல்ிக்‌ ப வ்மவல்க அிவ்கக்கபடட ம வம்பை டமப்டட்‌ பட்டப்‌ 


கம்பன்‌ என்‌ ஆண்டான்‌ 


கஞ்ச முலகினி லெங்கணு மின்றித்‌ 
தவித்துத்‌ தடுமாறிப்‌ 

பஞ்சக்‌ கவிஞன்‌ அடிமை புகுந்தேன்‌ 
பார முனக்‌ காண்டே - ஆண்டே 


பார முனைக்காண்டே! 


கம்ப னடிப்பொடி யென்றவோர்‌ சான்றோர்‌ 
. கட்டளை யேற்றுவிட்டேன்‌ 

செம்பொற்‌ கவியுனை யெங்கணும்‌ போற்றிச்‌ 
சொல்லுவேன்‌ நானாண்டே - ஆண்டே 
சொல்லுவேன்‌ நானாண்டே! 

செஞ்சொற்‌ கவிமகள்‌ தன்னையே சுற்றிச்‌ 
சிலபுதுப்‌ பேய்கள்‌ வந்தே 

வஞ்சனை செய்யுது மந்திரஞ்‌ செய்துமே 
விரட்டிட வேண்டுமையே - ஆமாம்‌ 
விரட்டிட வேண்டுமையே! 


காரைக்குடி. 9.4.79 


கம்பன்‌ பொழில்‌ 23 


4. இராவணன்‌ பார்வையில்‌ 'கம்பன்‌' 


என்னைப்போல்‌ வாழ்ந்தவன்‌ ஏழுலகில்‌ யாருமில்லை; 
என்னைப்‌ போல்‌ வீழ்ந்தவனோ என்றும்‌ இருப்பதில்லை. 
மாணிக்கத்‌ தூண்நட்டு வைரமணிப்‌ பந்தரிட்டு 
ஆணிப்பொன்‌ ஆசனத்தில்‌ அண்டமெலாம்‌ ஆண்டவன்நான்‌ 
எட்டுத்‌ திசையெங்கும்‌ எட்டும்‌ புகழ்கொண்டேன்‌ 
எட்டாத திசையில்லை; ஏறாத புகழில்லை. 

முக்கோடி வாழ்நாளை முயன்று பெற்றவன்‌ நான்‌ 
எக்கோடி யாராலும்‌ வெல்லப்‌ படாதவன்நான்‌. 

வீரம்‌; பெருங்கல்வி; வியக்கும்‌ இசையாற்றல்‌; 

ஈரம்‌; பேரழகு எல்லாமே நிறைந்தவன்நான்‌ 

ஈடில்லா மனையாள்‌; இணையில்லா வீரமகன்‌; 
தேடாத பெருங்செல்வம்‌ திகழ்கின்ற வளநாடு; 
எல்லாமே பெற்றவன்நான்‌; ஏதோ ஒன்றில்லை 
இல்லாத அந்த ஒன்றென்‌ வாழ்வை முடித்ததுவே! 
என்னைப்‌ போல்‌ வாழ்ந்தவன்‌ ஏழுலகில்‌ யாருமில்லை 
என்னைப்போல்‌ வீழ்ந்தவனோ என்றும்‌ இருப்பதில்லை. 
சண்டாளி சூர்ப்பநகை தன்மூக்கை இழந்துவிட்டுக்‌ 
கொண்டுவந்த செய்தியென்றன்‌ குலநாச வித்தாச்சு. 


24 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


மூக்ழெந்த சண்டாளி மூக்கோடு உடன்சேர்த்து 

நாக்கும்‌ இழந்திருந்தால்‌ நான்தவறி இருப்பேனா? 
யைக்‌ காதலிக்கச்‌ செய்துவிட்டாள்‌ சூர்ப்பநகை 

யைக்‌ காதலித்தேன்‌; விட்டி லெனச்‌ செத்தேன்‌; 
சிறுபிள்ளை தீயைத்‌ தெரியாமல்‌ தொடுவதுண்டு; 
பெரியவன்நான்‌ தெரிந்தெடுத்தேன்‌ ; பொசுங்கி அழிந்திட்டேன்‌ 
ஆனாலும்‌ என்றன்‌ அகத்தில்‌ போராட்டம்‌ 

கேனாகக்‌ கவிதையிலே செப்பியவன்‌ கம்பனேதான்‌. 
கம்பனே! 

என்கை படாமல்‌ ஏந்திழையைக்‌ கொணர்ந்த என்மேல்‌ 
உன்கை பட்டதனால்‌ இன்றும்‌ வாழ்கின்றேன்‌. 
விண்ணேறி ஒளிரும்‌ மதியின்‌ மறுப்போல 

என்மீது களங்கம்‌ இருந்ததைப்‌ பாடினாய்‌ நீ 

கொடுமைத்‌ தனத்தின்‌ மொத்தஉரு வாகவெனைப்‌ 
படைக்காமல்‌ பரிதாபம்‌ கலந்து தந்தவன்நீ 

பாலைத்‌ துளிநஞ்சு பாய்ந்து கெடுத்தது; 

பாலைப்‌ பழிக்காமல்‌ பரிவோடு பாடினாய்‌ நீ 
வெம்மடங்கல்‌ நான்களத்தில்‌ வீழ்ந்தேன்‌ என்முகத்தை 
மும்மடங்கு பொலியவைத்தாய்‌; பாட்டில்‌ நிலைக்கவைத்தாய்‌. 
கடலணைப்பைக்‌ கைவிட்டுக்‌.காலை எழுங்கதிரும்‌ 


படபடப்பாய்‌ என்குறிப்பைப்‌ பார்த்தே எழுந்துயரும்‌ 


கும்பன்‌ பொழில்‌ ்‌ 25 
வெய்யிற்‌ கடுமையென்றன்‌ வியன்நகரைத்‌ தாக்காமல்‌ 
பைய்யவே ஒதுங்கிப்‌ பயணம்‌ மேற்கொள்ளும்‌ 

மெல்ல வருந்தென்றல்‌ மெதுவாய்‌ உடல்தடவும்‌. 

எல்லா இயற்கையுமே என்னேவல்‌ கேட்டு நிற்கும்‌ 
பூதங்க ளெல்லாம்‌ பணிசெய்ய வாழ்ந்தவன்நான்‌ 
நாதத்தில்‌ எழுந்த அபசுரத்தால்‌ வீழ்ந்தவன்நான்‌ 
வெம்மடங்கல்‌ நான்களத்தில்‌ வீழ்ந்தேன்‌ என்‌ முகத்தை 
மும்மடங்கு பொலியவைத்தாய்‌ ; பாட்டில்‌ நிலைக்க வைத்தாய்‌, 
அறத்தை நடக்க வைத்தேன்‌ அருங்கானில்‌ துடிக்க வைத்தேன்‌ 
புறத்துன்ப மெல்லாம்‌ பட்டுத்‌ தவிக்க வைத்தேன்‌ 

பஞ்சுப்‌ பொதியிலொரு பொறியைக்‌ கொண்டுவைத்தேன்‌ 
மிஞ்சியது நெருப்பே; வேறெல்லாம்‌ கரியாச்சு 
வரங்கொண்ட இிமிரால்‌ மனங்கொண்ட நெறிசென்றேன்‌ 
திறங்கொண்ட அறத்தால்‌ சாவுதனைக்‌ கொண்டேன்‌ 
வெம்மடங்கல்‌ நான்களத்தில்‌ வீழ்ந்தேன்‌ என்‌ முகத்தை 
மும்மடங்கு பொலியவைத்தாய்‌ பாட்டில்‌ நிலைக்க வைத்தாய்‌. 
அவைகூட்டி னேன்நான்‌; ஆங்கும்‌ என்கருத்தை 
அவைக்கேற்றி ஒப்புதல்‌ அழகாய்‌ வாங்கிட்டேன்‌ 
அதிகாரம்‌ கையிருந்தால்‌ அவையும்‌ கையில்தானே 
எதிராக எந்தக்‌ குரலும்‌ எழுந்திடுமா? 


26 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லரல்‌ - 
கி ப ட ட்ட ப ட்ட்ப்ட்ட்ட்டட்ட்ட்டட்டட்ட்‌ 


அறம்போக்கைச்‌ சிலர்சொன்னார்‌; ஆனால்‌ அவர்பேச்சைப்‌ 


புறம்போக்காய்‌ ௮, 


க்ப்‌ பொல்லா நெறி சென்றேன்‌. 
அண்ணன்‌ போகும்‌ வழிதவ றெனஉணர்ந்து 
பொன்னான தம்பி போய்விட்டான்‌ அறத்தினிடம்‌ 
கண்ணான கும்ப கர்ணனும்‌ இடித்துரைத்தான்‌ 
என்னாசைத்‌ தீயில்‌ எல்லாம்‌ பொசுங்கியது. 

மாய மானாகி மாமன்‌ நடம்புரிந்தான்‌ 

மாயம்‌ அறியாத மங்கை தடம்புரண்டாள்‌. 

அந்த மான்பின்னே அண்ண லவன்சென்றான்‌ 

இந்த மான்பேச்சால்‌ இலக்கு வனும்சென்றான்‌ 
ஆசைப்‌ பட்டஅந்த அழகு மயில்மேலே 

ஆசைப்‌ பட்டநானோ, அவ்விடத்தை யேபேர்த்தேன்‌ 
மூலக்‌ கவிஞனெனை மூர்க்க னெனஆக்கிக்‌ 

கோலக்‌ கன்னியினைக்‌ கைப்பற்றி இழுக்கவைத்தான்‌; 
பண்பாட்டில்‌ நீராடிப்‌ பண்பாடும்‌ கவிஞன்நீ 
உன்பாட்டில்‌ என்னை உயர்த்தி நிற்க வைத்தாய்‌ 
அசோக வனத்தில்‌ அவளைச்‌ சிறைவைத்தேன்‌ 
அசோக வனமங்கே சோக வனமாச்சு 
தவமிருந்தாள்தையல்‌; அவள்கருணை வேண்டித்‌ 


தவமிருந்தேன்‌ நானும்‌; தவறேதும்‌ கருதவில்லை; 


கம்பன்‌ பொழில்‌ 21 
என்னெல்லை; என்கோட்டைக்‌ குள்ளே இருந்தாலும்‌ 
மின்னொளியை எந்த மாசும்‌ தொடவில்லை; 

இந்தப்‌ பெருஞ்றெப்பைக்‌ கம்பனே நீ சொன்னாய்‌ 
அந்தப்‌ பெருங்கவிஞன்‌ அவ்வளவாய்ச்‌ சொல்லவில்லை 
வெம்மடங்கல்‌ நான்களத்தில்‌ வீழ்ந்தேன்‌ என்முகத்தை 
மும்மடங்கு பொலியவைத்தாம்‌; பாட்டில்‌ நிலைக்கவைத்தாய்‌. 
கரிய திருமேனி கைவில்லில்‌ விடுபட்டு 

வருபவை அம்புகளா? எல்லாம்‌ அறக்கூறு. 

ஐயன்‌ விளையாட்டின்‌ அற்புதத்தில்‌ அடிபட்டுக்‌ 
கையிருந்த எல்லாம்‌ களத்தில்‌ பறிகொடுத்தேன்‌; 
““இன்றுபோய்‌ நாளைவா'' எனஅந்த நாயகன்தான்‌ 

நின்று விடைகொடுத்தான்‌; நாணத்தில்‌ நான்செத்தேன்‌; 
எல்லாமே களத்தில்‌ இழந்துவிட்டு வருவதை நீ 
சொல்லாலே சொல்லிச்‌ சொக்க வைத்தாய்‌ நாயகனே. 
வானகம்‌ மண்ணகம்‌ நகுவதொரு பொருட்டில்லை 
சானகி நகுவாளென்றே நாணத்தால்‌ சாம்பிநின்றேன்‌. 
என்ன அழகாக இதயம்‌ படம்பிடித்தாய்‌ 

சொன்ன அழகில்நான்‌ இன்னும்‌ வாழ்கின்றேன்‌. 
வெள்ளெருக்கஞ்‌ சடைமுடியான்‌ வெற்பெடுத்த திருமேனி 


சல்லடைக்‌ கண்ணாடித்‌ தரைமேற்‌ கிடந்ததுவாம்‌. : 


28 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
மண்டோ தரிவந்தாள்‌; வாரி அணைத்தழுதாள்‌; 
விண்டுரைத்த சொற்களிலே விளையாடு கின்றாய்‌ நீ; 
கள்ளிருக்கும்‌ மலர்க்கூந்தல்‌ சானகியைக்‌ கவர்ந்த காதல்‌ 
உள்ளிருக்கும்‌ என எண்ணிக்‌ தடவியதாம்‌ ஒருவாளி 


தேடியும்‌ கிடைக்காமல்‌ திரும்பிய வாளி என்றன்‌ 


பீடு தனைச்‌ சொல்லிப்‌ பெருமை சேர்க்கிறது; 


மெய்யோ அம்பால்‌ வீழ்ந்து படுகிறது; 

பொய்யில்லா என்றன்‌ புகழோ உயர்கிறது. 

வெம்மடங்கல்‌ நான்களத்தில்‌ வீழ்ந்தேன்‌ என்முகத்தை 
மும்மடங்கு பொலியவைத்தாய்‌ பாட்டில்‌ நிலைக்க வைத்தாய்‌. 
என்னை நிலைக்கவைத்தாய்‌ என்றும்‌ நானிருப்பேன்‌ 
பொன்னான இராமன்‌ புகழிருக்கும்‌ வரை வாழ்வேன்‌ 
கற்கோட்டைக்‌ குள்ளேலர்‌ கசிவு வந்ததையும்‌ 
கற்கோட்டை அந்தக்‌ கசிவால்‌ அழிந்ததையும்‌ 
சொற்கோட்டை கட்டிச்‌ சொன்ன நாயகனே 


சொற்கோட்டைக்‌ குள்ளேநான்‌ சுகமாய்‌ வாழ்கின்றேன்‌. 


இராசபாளையம்‌ 25.10.80 


கம்பன்‌ பொழில்‌ 29 


ப "2 ட டடடடட்ட்ட்பெடெய்யெய்யியயயியயயயயவவைைகைவைைவவைவைகைைை கைவைகை. 


5. கம்பனில்‌ ஒரு சோறு 


ஒருசோறு போதாதா? பானைச்‌ சோற்றில்‌ 
உருவான பதம்பார்க்க; வெளியே வீழும்‌ 
ஒரு வார்த்தை போதாதா? கூறு வார்தம்‌ 
உள்ளத்தைப்‌ பதம்பார்க்க; அசையும்‌ கண்ணின்‌ 
ஒருவீச்சுப்‌ போதாதா? பெண்கள்‌ நெஞ்சின்‌ 
ஓட்டத்தைப்‌ பதம்பார்க்க; போதும்‌; ஆனால்‌ 
ஒருபாடல்‌ கம்பனிலே பொறுக்கல்‌ இங்கே 
உயிர்வாதை யாதிறதே என்ன செய்ய? 
கடலுக்குள்‌ தள்ளிவிட்டீர்‌; மூச்ச டக்கிக்‌ 
காட்டுங்கள்‌ ஒருமுத்தை என்று சொன்னீர்‌; 
கடலுக்குள்‌ கைநீட்டும்‌ இடமெல்‌ லாமும்‌ 
கட்டாணி முத்துக்கள்‌; என்னைப்‌ பார்த்துக்‌ 
கடகடவெனச்‌ சிரிக்கின்ற அவைகட்‌ குள்ளே 
கண்டெடுத்து நல்முத்தை நானா சொல்ல! 
இடியேற்றின்‌ ஒளிக்கூற்றை அளந்து சொல்ல 
இந்தஒரு மின்மினியா? செத்தேன்‌ போங்கள்‌! 


இப்படியும்‌ சொல்லலாமோ என்று கற்போர்‌ 
எண்ணுகிற படி. சொல்லு கின்றான்‌; நாட்டில்‌ 
தப்பாத படியிருக்கும்‌ வளங்கள்‌ தம்மைச்‌ 
சரியாக வருணித்துக்‌ கவிஞர்‌ சொல்வார்‌ 
தப்படியென்‌ றொன்றில்லாக்‌ கம்பன்‌ சற்றும்‌ 
தவறுபடி நேராமல்‌ விளையாட்‌ டாக 
எப்படித்தான்‌ சொல்லுகிறான்‌; இவனுக்‌ கென்றே 
எப்படித்தான்‌ கற்பனைகள்‌ றெக டிக்கும்‌. 


30 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


கற்றோர்கள்‌ நிறைந்துள்ள சிறப்பை இங்கே 
கவிதையிலே சொல்லவந்த கம்ப நாடன்‌ 
முற்றாக வேறுவகை கூறு கின்றான்‌ 
மலர்ந்தசிறப்‌ பெல்லாமே நிறைந்த நாட்டில்‌ 
கற்றகல்வி வல்லாரே இல்லை யென்பான்‌; 
கருத்துக்குள்‌ முள்தைக்க நிமிரு கின்றோம்‌ 
கற்றவராய்‌ அனைவருமே இருப்ப தாலே 
கல்விமுற்ற வல்லாரே இல்லை யென்பான்‌! 
கல்லாதா ரில்லாக கார ணத்தால்‌ 
கல்வியில்லார்‌ படுந்தமை அங்கே இல்லை 
கல்விமுற்றிக்‌ கனங்கொண்டோர்‌ அங்கே இல்லை 
கற்றவர்கள்‌ தருந்தமை அதனா லில்லை 
கல்வியினால்‌ வரும்நன்மை; அதுவே முற்றிக்‌ 
கனமாகும்‌ பெருந்தீமை; இவற்றை நெஞ்சைக்‌ 
கிள்ளுமாறு சொல்லுகிறான்‌; கிறங்கி வீழ்வோம்‌ 
கவிச்சக்ர வர்த்தியேதான்‌ கம்ப நாடன்‌. 
இல்லாத கொடுமையினால்‌ ஏழை மக்கள்‌ 
இல்லாத கொடுமையெலாம்‌ படுவார்‌; நாட்டில்‌ 
எல்லார்க்கும்‌ எல்லாமும்‌ கிடைத்துவிட்டால்‌ 
எல்லாரும்‌ மகிழ்வடைவார்‌ என்றே எண்ணி 
இல்லாமை இல்லாத சமுதா யத்தை 
எழுச்சிமிகு பாவேந்தன்‌ படைத்தான்‌; இங்கே 
எல்லார்க்கும்‌ எல்லாமென்‌ நிருப்ப தான 


இடம்நோக்கிச்‌ செல்கிறது வையம்‌ என்றான்‌. 


கம்பன்‌ மொழில்‌ 31 


இத்தகைய புதுக்கருத்தை, இந்நூற்‌ றாண்டில்‌ 
எழுந்திட்ட அறிவியலின்‌ விளைச்சல்‌ தன்னை, 
அத்தருணம்‌ கற்பனையில்‌ கூட யாரும்‌ 
அறியாத தத்துவத்தைக்‌ கம்ப நாடன்‌ 
சத்தியமாய்ச்‌ சொல்லுகிறான்‌. அவன்தன்‌ நாட்டில்‌ 
செல்வமில்லார்‌ இருப்பவரென்‌ நிரட்டை யில்லை 
இத்தரையின்‌ செல்வங்கள்‌ எல்லா ரும்தாம்‌ 
எய்துவதால்‌ வேற்றுமையே இல்லை யென்பான்‌. 
இல்லாரைச்‌ சுரண்டுகின்ற இருப்போ ரில்லை; 
இருப்பாரை வெறுக்கின்ற இல்லோ ரில்லை; 
இல்லாரை வறுமையெனும்‌ நெருப்பில்‌ தள்ளி 
எரிக்கின்ற இருப்போர்கள்‌ இல்லை; மாறாய்‌ 
இல்லாரின்‌ நெஞ்சத்தில்‌ எரியும்‌ தீயால்‌ 
எரிபட்டு வாழ்கின்ற இருப்போ ரில்லை 
இல்லாரும்‌ இருப்பாரும்‌ இல்லை யென்ற 
இனிமையினை ஒருபாடல்‌ எடுப்பாய்க்‌ காட்டும்‌. 
கல்லாது நிற்பார்‌ பிறரின்மையின்‌ கல்வி முற்ற 
வல்லாரு மில்லை யவைவல்லார்‌ அல்லாரு மில்லை 
எல்லாரும்‌ எல்லாப்‌ பெருஞ்செல்வமும்‌ எய்த லாலே 
இல்லாரும்‌ இல்லை உடையார்களு மில்லை மாதோ! 


பாலகாண்டம்‌ - நகரப்படலம்‌ - 74 


சென்னை 8.8.92 


22 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
பபப ப க வில்பத்து கவ்‌! எல்லம்‌ பவை: கதவம்‌ பட 2, 


6. கம்பனில்‌ ஒரு சொல்‌ 


அடிமடியைத்‌ தடவுவதே சிலர்க்கு வேலை; 
அன்றாடம்‌ கழற்றுகின்ற சட்டைப்‌ பையின்‌ 
அடிவரையில்‌ தடவுவதே மனைவி யர்தம்‌ 
அறமாகும்‌; முயன்றவுடன்‌ சிரம மின்றி 
எடுபட்டால்‌ தேடுகின்ற வேலை யில்லை; 
இருக்காதா எனஎண்ணி இல்லா ஒன்றைக்‌ 
கடைசிவரை தேடுவதே தேட லாகும்‌” 
கண்டுவிட்டால்‌ தேடற்குப்‌ பயன்க ளுண்டு. 
அப்படியோர்‌ தேடலினை இராமன்‌ விட்ட 
அம்பொன்று செய்ததெனக்‌ காவி யத்தில்‌ 
எப்படித்தான்‌ கம்பநாடன்‌ கூறு கின்றான்‌! 
இலக்கினையே தவறாத இராம னம்பு 
அப்புறமும்‌ இப்புறமும்‌ தடவிப்‌ பார்த்து 
அங்கந்தத்‌ தேடுபொருள்‌ காணா தாகி 
முப்புரமும்‌ எரிசெய்தோன்‌ பக்தன்‌ மேனி 


முழுப்புறமும்‌ தடவியதோ என்றாள்‌ நங்கை. 


கம்பன்‌ பொழில்‌ 


கற்பரசி ஒருத்தியினை உளத்தே வைத்த 
கள்ளத்தால்‌ அழிந்தானின்‌ மேனிக்‌ குள்ளே 
கற்பரசி நினைப்பெச்சம்‌ உளதோ என்று 
கடுஞ்சரந்தான்‌ தடவியதாய்ச சொன்ன அந்தக்‌ 
கற்பரசி கூற்றுக்குள்‌ அவளெஞ்‌ சத்தே 
கள்ளிருக்கும்‌ மலர்கூந்த லாளின்‌ காதல்‌ 
அற்பளவும்‌ இல்லையென ஆற்றிக்‌ கொள்ளும்‌; 


அரிவையவள்‌ புலம்பலிலே கம்பன்‌ நிற்பான்‌. 


கம்பன்‌ பாடல்‌ 


வெள்ளெருக்கஞ்‌ சடைமுடியான்‌ வெற்பெடுத்த 
திருமேனி மேலுங்‌ கீழும்‌ 

எள்ளிருக்கு-மிடனின்றி உயிரிருக்கும்‌ 
இடம்நாடி இழைத்த வாறோ 

கள்ளிருக்கும்‌ மலர்க்கூந்தல்‌ சானகியை 
மனச்சிறையில்‌ கரந்த காதல்‌ - 

உள்ளிருக்கு மெனக்கருதி யுடல்புகுந்து 
தடவியதோ ஒருவன்‌ வாளி. 


இரா.வதைப்படலம்‌ 239. 


33 


பாரதி கலைக்‌ கழகம்‌ 14.10.01 


34 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
அலவி பவுல்‌ Setar bro Daft DEBT 
7. இராமன்‌ - வாலி சந்திப்பு 


வன்பிறவி நோய்கீர்க்கு மருந்து; தூய 
வாழ்வியலில்‌ அறஞ்சேர்க்குங்‌ கொழுந்து; பொங்கும்‌ 
அன்புருக்கிப்‌ பரிமாறும்‌ விருந்து; எந்த 
ஆரிடருங்‌ காக்கின்ற காப்பு; வில்லின்‌ 
வன்மையிலே நிகரில்லா வனப்பு; பேசும்‌ 
வாய்மையிலே சிறக்கின்ற சிறப்பு; எந்தத்‌ 
தன்மையிலுங்‌ குறைவில்லா நிறையோன்‌ ராமன்‌ 
சந்திக்கப்‌ போகின்றான்‌ எங்கே? யாரை? 


வரம்பில்லா வலியோனை, அரக்கன்‌ தன்னை 
வாலாலே வதைத்தோனை, நெஞ்சி லென்றும்‌ 
தரங்குறையாப்‌ பண்போனைக்‌ கடலை யன்று 
தனியாகக்‌ கடைந்தோனை, எதிர்த்து முன்னால்‌ 
வரப்பெற்றோன்‌ வலிமையிலே தனக்குப்‌ பாதி 
வரப்பெற்ற வரத்தோனைத்‌ தாரை யென்னும்‌ 
தரத்திலுயர்‌ தாரத்தைப்‌ பெற்றான்‌ தன்னைச்‌ 
சந்திக்குஞ்‌ சூழ்நிலையைப்‌ பார்ப்போம்‌! பார்ப்போம்‌ 
வளையாத அறமிங்கு வளைந்த தென்றும்‌ 
வாராத பழியிங்கு வந்த தென்றும்‌ 
குலையாத நெடுந்தர்மம்‌ குலைந்த தென்றும்‌ 
குனியாத தலையிங்கு குனிந்த தென்றும்‌ 
விளையாத மாசிங்கு விளைந்த தென்றும்‌ 
வீரமிங்கு சோரம்போய்‌ விட்ட தென்றும்‌ 
பலமுனையின்‌ தாக்குதலுக்‌ கிலக்காய்‌ நாளும்‌ 
பாடுபடும்‌ இடமிந்தச்‌ சந்திப்‌ பன்றோ; 


கம்பன்‌ மொழில்‌ 35 


மறைந்திருந்தே ௮ம்பெய்தான்‌; வழிவே றில்லை; 
வந்துநின்றால்‌ வலிமைபாதி வாலிக்‌ கன்றோ! 
உறைப்பாகப்‌ பாய்ந்துருவும்‌ அம்பைக்‌ கையால்‌ 
உருவுகின்றான்‌; பார்க்கின்றான்‌; துடிப்பான்‌ வாலி; 
மறைப்பொருளே! மறைபொருளாய்‌ ஆகிவிட்டாய்‌ 
மிருகத்தை வேடனவன்‌ அடிப்ப தைப்போல்‌ 
மறைந்திருந்து கொன்றாயே; என்ன நியாயம்‌? 


வதைபட்டேன்‌; வரவேற்பேன்‌; எதிரில்‌ வா வா. 


இப்படியா சந்திக்க வேண்டும்‌? உன்றன்‌ 
ஏறுகின்ற புகழ்கேட்டேன்‌; பலரும்‌ நாவாற்‌ 
செப்புகின்ற திறங்கேட்டேன்‌; நிகரில்‌ லாத 
தீரத்தை ஆற்றலினைக்‌ கேட்டேன்‌; இராமா! 
எப்படியும்‌ உனைக்காணும்‌ வேட்கை நெஞ்சில்‌ 
ஏறி நிற்கப்‌ பெற்றேன்நான்‌; உன்னை இங்கே 
இப்படியா சந்திக்க வேண்டும்‌; நெஞ்சில்‌ 
இறங்கிநிற்கும்‌ அம்போடு கேட்கின்‌ றேன்நான்‌ 
அறங்காக்க வந்தவன்நீ; வாய்மை காத்த 
அரசனுக்குப்‌ பிறந்தவன்நீ; நீதி மாறாத்‌ 
திறங்காக்க முனைந்தவன்‌ நீ; நாட்டில்‌ தீய 
செயலொழிக்க நின்றவன்நீ; பாதை மாறி 
அறத்தினையே நீகொல்லக்‌ களமாய்‌ என்றன்‌ 
அருநெஞ்சா அமையவேண்டும்‌? இங்குதானா 
அறவடிவே! சந்திப்பு நிகழ வேண்டும்‌? 
அய்யய்யோ! இது நடவா திருக்க லாமே. 


36 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
பப ப ப ப க ய பப்பபயயய பபப 


மேகந்தான்‌ தூதாகச்‌ சென்ற துண்டு; 

மிதந்துவரும்‌ தென்றலும்தூ தான துண்டு; 
வேகத்தோ டிடிபோல இறங்கி நெஞ்சில்‌ 

விளங்குகின்ற அம்புதானா எனக்குத்‌ தூது? 
ஆகத்தில்‌ அதைநிறுத்திப்‌ பார்த்த பின்தான்‌ 

அடித்தவன்நீ என்தலைவன்‌ என்று ணர்ந்தேன்‌ 
வேகத்தில்‌ தவறுசெய்து விட்டாய்‌ இராமா! 

விவேகத்தில்‌ ஓட்டைவிழச்‌ செய்து விட்டாய்‌. 
என்தம்பி; உடன்பிறப்பு; தவறி ழைத்தான்‌ 

இரத்தத்தின்‌ ரத்தம்‌என்‌ அரசைக்‌ கொண்டான்‌; 
என்னுரிமை கைக்கொண்டேன்‌; கோழை யாக 

எங்கெங்கோ ஓளிந்துநின்ற அவனை அங்கே 
தன்கணவ னெனக்கொண்டு வாழ எண்ணித்‌ 

தவிக்கின்ற பேதையினைப்‌ பாது காப்பாய்‌ 
என்பொறுப்பில்‌ வைத்திருந்தேன்‌ தப்பா? அந்த 

இடுப்பொடிந்த கோழைக்கேன்‌ குடும்ப வாழ்க்கை? 
மரம்விட்டு மரந்தாவும்‌ குரங்கு நாங்கள்‌ 

மனங்கூட அவ்வாறே; எங்கள்‌ வாழ்வில்‌ 
அறமேது? புறமேது? மனைவி யென்ற 

ஆசைக்கு வரம்பேது? நினைத்த போது 
மரமேறிக்‌ கனியுண்போம்‌; நிற்கு மெந்த 

மரமாக ஆனாலுங்‌ கவலை யில்லை 
அறந்தவற லென்றுநாங்கள்‌ நினைப்ப தில்லை 


அந்தநெறி எங்களுக்குள்‌ இல்லா ஒன்று. 


கம்பன்‌ பொழில்‌ 57 


எடுப்பார்கைப்‌ பிள்ளையென ஆகிவிட்டாய்‌; 
இணைபிரிந்தே இளகிநின்ற நெஞ்சிற்‌ கேற்பத்‌ 
தொடர்பாக என்தம்பி துயரந்‌ தன்னைச்‌ 
சொன்னமையால்‌ தடுமாறிப்‌ போனாய்‌; உள்ளத்‌ 
துடிப்போடு எனைக்‌ கொல்ல முனைந்து விட்டாய்‌; 
தோன்றலேநீ அறங்கொன்று விட்டாய்‌; இங்கே 
துடிக்கின்றேன்‌; என்துன்பத்‌ தாலா; இல்லை 
“சொடக்‌'கென்று அறக்கொம்பு முறிந்த தாலே. 
மலையொடுங்கி இருந்தவன்தான்‌; உயிருக்‌ கஞ்சி 
மனமொடிந்து வாழ்ந்தவன்தான்‌; மன்ன னென்ற 
நிலையொடுங்கிக்‌ இடந்தவன்தான்‌; என்பேர்‌ சொல்ல 
நெஞ்சொடுங்கிச்‌ சுருண்டவன்தான்‌; இன்றென்‌ முன்னே 
நிலைமீறி ஆர்ப்பாட்டம்‌ போட்டான்‌; என்னை 
நேருக்கு நேர்போர்க்கே அழைத்தான்‌; இந்த 
நிலைமாற்றம்‌ புதுமாற்றங்‌ கண்டேன்‌; வீர 
நெஞ்சத்திற்‌ கனலேற்றிப்‌ போர்க்கெ முந்தேன்‌. 
என்மனைவி குறுக்கிட்டாள்‌ 'உங்கள்‌ தம்பி 
இன்றென்ன புதுப்பிறவி பெற்றா விட்டான்‌? 
இன்றும்மை எதிர்த்திங்கே ஆர வார 
எழுச்சியுடன்‌ வருவதென்றால்‌ அதற்குப்‌ பின்னே 
நின்றிருக்கும்‌ துணைவலிமை நோக்க வேண்டும்‌ 
நாயகனாம்‌ இராமனவன்‌ துணையா யங்கே 
இன்றிருக்கும்‌ செய்தியினை ஆய்ந்து பாரீர்‌ 
என்னுயிரே!” என்றென்னைத்‌ தடுத்துப்‌ பார்த்தாள்‌. 


38 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
nie cist a Dott Lm TTS, 


கேட்டேனா மனைவிபேச்சை? இல்லை; வீரங்‌ 

ளைர்த்தெழுந்தே இராமனேடஉன்‌ பெருமை யெல்லாம்‌ 
போட்டங்கே விரித்திட்டேன்‌; அறமு னக்குப்‌ 

புரியாது எனச்‌ சொல்லி வாய டைத்தேன்‌ 
நாட்டினிலே தர்மமென்றும்‌ தவறா தென்ற 

நம்பிக்கை யாற்சொன்னேன்‌ நடந்த தென்ன? 
நாட்டோரே எனையறிந்த பின்ன ரேனும்‌ 


நன்மனைவி சொல்மீறாக்‌ கணவ னாவீர்‌. 


நான்மட்டு மாசெத்தேன்‌; இல்லை யில்லை 
நல்லறமும்‌, நாயகனின்‌ நல்ல பேரும்‌ 
வான்முட்டும்‌ வீரமொடு நீதி தானும்‌ 
வாலியொடு செத்ததடா; தேவி தன்னைத்‌ 
தான்பிரிந்தால்‌ செய்கையுமா திகைத்துப்‌ போகும்‌? 
தன்னறிவுப்‌ பெருமையுமா மழுங்கிப்‌ போகும்‌? 
தானங்கே இராவணனை வெல்ல வேண்டின்‌ 


என்னைவிட்டுச்‌ சிறுமுயலா துணையாய்க்‌ கொள்வான்‌ 


வானிறங்கி வந்தவனா யிருந்தா லென்ன 2௦ 
வையத்தைப்‌ புரப்பவனாய்த்‌ திகழ்ந்தா லென்ன? 
தேனிருக்கு மலர்க்கூந்தல்‌ பிரிந்தா லென்ன ௦ 
தொடர்ந்துவந்த இடர்க்கடலில்‌ குளித்தா லென்ன? 
நானிருக்கு மிடத்திலவர்‌ செய்த தென்றும்‌ 
நீதிக்குப்‌ புறம்போக்கே; இராம னென்னும்‌ 
தேனடையில்‌ பாய்ந்தகல்லே; இனியும்‌ பன்னிச்‌ 


சொல்லுவதா லென்னபயன்‌? வணங்கி உய்வேன்‌. 


கம்பன்‌ பொழில்‌ 39 


என்தம்பி சிறுவனேதான்‌; இல்லை யென்றால்‌ 

எனைக்‌ கொல்ல உனையழைத்தே இருக்க மாட்டான்‌ 
என்தம்பி இனிமேலும்‌ தவறு செய்வான்‌; 

ஏதேனுங்‌ கண்டக்கால்‌ பொறுப்பாய்‌; இங்கே 
என்மார்பில்‌ எய்திட்ட அம்பை என்றும்‌ 

எய்யாத வரம்தருவாய்‌! மேலும்‌ உன்றன்‌ 
அன்புடைய தம்பியர்கள்‌ இவனைப்‌ பார்த்தே 

அருவெறுப்பே கொள்ளாமற்‌ காப்பாய்‌; என்றும்‌; 
இந்திரற்கு மகனாகப்‌ பிறந்தேன்‌; மண்ணில்‌ 

இறங்கிவந்தே இராவணனை வதைக்க நிற்கும்‌ 
சுந்தரனாம்‌ உன்றனுக்குப்‌ போரில்‌ நானே 

துணையாக நின்றிருக்க வேண்டும்‌. ஏதோ 
வந்தவழி மாறிஅவன்‌ தோழ னானேன்‌ 

வரும்போரில்‌ என்னிலைமை பெரிய சிக்கல்‌ 
அந்தமுடிச்‌ சவிழ்த்துவிட்டாய்‌. என்னைக்‌ கொன்றாய்‌ 


அவ்வரக்கன்‌ அழிந்திடுவான்‌. திண்ணம்‌. உண்மை. 


திருவாரூர்‌ 5.2.78 


40 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


8. என்னைப்‌ படைத்தவாறு 
- “அனுமன்‌! 


நீண்டவனை அறங்காக்கப்‌ படைத்தான்‌; தூய 
நிழலவனைத்‌ தொண்டுசெயப்‌ படைத்தான்‌; காதல்‌ 
பூண்டவனைத்‌ துணைபோகப்‌ படைத்தான்‌; காமம்‌ 
பொங்கரசை அழியவெனப்‌ படைத்தான்‌; இந்த 
நீண்டநெடும்‌ பயணத்தின்‌ இடையே என்ன 
நினைத்தென்னைப்‌ படைத்தானோ தெரியவில்லை; 
பூண்டதொரு கடனாற்றும்‌ ஆற்ற லாலே 
புகழ்பெறவே பாட்டாலே படைத்துவிட்டான்‌. 
வரம்பில்லா வலிமைகொண்டே துன்பு றுத்தும்‌ 
வாலிக்குப்‌ பயந்திருந்தோம்‌; அவன்வா ராத 
வரம்பாகும்‌ மலையொடுங்கி வாழ்ந்து நின்றோம்‌; 
வாலியெனும்‌ பெயருக்கே நடுங்கி நின்றோம்‌; 
அறங்கொண்ட உருவமென இருவர்‌ கண்ட 
அப்பொழுதே துன்பமெலாம்‌ £ர்ந்துபோன 
திறங்கண்டேன்‌; என்புருகக்‌ கொண்டேன்‌; என்றன்‌ 


தெய்வமென ௮க்கணமே தொண்ட னானேன்‌. 


கம்பன்‌ பொழில்‌ 41 


வன்பிறவி நோய்தீர்க்கு மருந்தைத்‌ தூய 

வாழ்வியலில்‌ அறஞ்சேர்க்கும்‌ கொழுந்தைப்‌ பொங்கும்‌ 
அன்புருகி அணைக்கின்ற திறத்தை எந்த 

ஆரிடரும்‌ காக்கின்ற காப்பை; வில்லின்‌ 
வன்மையிலே நிகரில்லா வனப்பைப்‌ பேசும்‌ 

வாய்மையிலே இறக்கின்ற சிறப்பைக்‌ கண்ணால்‌ 
என்றுகண்டே னன்றேநான்‌ ஆளப்பட்டேன்‌ 


இவ்வுலகிற்‌ பிறந்தபயன்‌ அடைந்துவிட்டேன்‌. 


தருமத்தின்‌ தனிமைதீர்க்க வந்த வன்நான்‌; 
தகவில்லான்‌ சிறைவைக்க வாடி நைந்த 
தருமத்தின்‌ தனிமைதீர்த்தேன்‌; துணை யிருக்கும்‌ 
இசையறியா துளமொடிந்து கலங்கி நின்ற 
தருமத்தின்‌ தனிமைதீர்த்தேன்‌; இலங்கை வேந்தன்‌ 
தாக்கிட்ட களத்திலறம்‌ சாகா மல்நான்‌ 
தருமத்தைக்‌ காத்துநின்றேன்‌; அவ்வப்‌ போது 
தடுமாற்றந்‌ தாங்கிடுகோ லாக நின்றேன்‌. 
மாயவலைப்‌ பட்டந்தப்‌ போர்க்க ளத்தில்‌ 
மாண்டநிலை எய்திவிட்டான்‌ இலக்கு வன்தான்‌; 
தூயவனும்‌ உயிரிழப்பான்‌; சுற்றி யுள்ள 
தொண்டரினம்‌ உயிரிழக்கும்‌; அந்தப்‌ போதில்‌ 
மாயாமல்‌ அறங்காத்த ஆணி யானேன்‌; 
மருந்துமலை கொண்டுவந்தேன்‌; இராம காதை 
சாயாமல்‌ அதைத்தாங்கும்‌ சக்தி யானேன்‌ 
தன்னிகரில்‌ லாத்தொண்டில்‌ உயர்ந்து நின்றேன்‌. 


42 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
Me ase tiglsds ba வயு பனிக்‌ Aono 1 olor dt LEI 


இழந்ததுணை தேடியங்கே இராமன்‌ வந்தான்‌; 
என்தலைவன்‌ தன்துணையை அண்ணன்‌ கையில்‌ 
இழந்துவிட்டே புகலிடமாய்‌ மலையில்‌ நின்றான்‌; 
இந்தவிரு சக்திகளை ஒன்றாய்க்‌ கூட்டிப்‌ 
பழடெவே செய்தேன்நான்‌; வாலி செத்தான்‌. 
பெருவலியோன்‌ வாலியிங்கே சாகா விட்டால்‌ 
மழகளிற்றோன்‌ இராவணனோ டிணைந்தி ருப்பான்‌ 


முள்மரத்தை இளைதாகக்‌ கொல்லச்‌ செய்தேன்‌. 


பேராற்றல்‌ உண்டெனக்குத்‌ துள்ள வில்லை; 
பெருங்கடலாம்‌ நரல்கற்றோ ரிடத்தே உள்ள 
பேரறிவு நிறையவுண்டு தளும்ப வில்லை; ் 
பிறர்வியந்தே எனைப்போற்றிச்‌ சொன்ன போதும்‌ 
பேராற்ற லால்நிலையை இழக்க வில்லை; 
பெரும்பணிவை மிகக்‌ கொண்டேன்‌; சாம்ப வன்தான்‌ 
பேராற்ற லென்னாற்றல்‌ சொன்ன பின்பே 


பெருங்கடலைக்‌ கடந்தேன்நான்‌ பணிவாய்ச்‌ செய்தேன்‌. 


கல்லுக்கே உயிரளித்தான்‌; குகனாம்‌ அன்புக்‌ 

கடலுக்கே நட்பளித்தான்‌; தஞ்சம்‌ என்ற 
சொல்லுக்கே வாழ்வளித்தான்‌; தம்பி என்ற 

சுடருக்கே ஒளியளித்தான்‌ போரில்‌ அம்பாற்‌ 
கொல்லப்பட்‌ டார்க்கெல்லாம்‌ வீட ளித்தான்‌; 

குவலயத்தில்‌ என்தொண்டைப்‌ போற்றித்‌ தன்னை 
அள்ளிக்கொள்‌ வா'யென்று தனையே தந்தான்‌; 


ஆரிந்தப்‌ பரிசுபெற்றார்‌ என்னை விட்டால்‌. 


கம்பன்‌ பொழில்‌ 43 


எனைப்படைத்த முழுப்பயனை அடைந்துவிட்டேன்‌ 
இராமவள்ளல்‌ தனைத்தந்தான்‌; கற்பின்‌ செல்வி 
இணையில்லாப்‌ பருமுத்த மாலை தந்தாள்‌; 
என்னையந்த அன்னையவள்‌ தொழவும்‌ செய்தாள்‌ 
எனைப்போற்றி ''ஆணியிந்த உலகுக்‌ கெல்லாம்‌"! 
என்றுசொன்ன வள்ளலுரை கேட்டேன்‌! தம்பி 
கனையெரியில்‌ மூழ்குவதன்‌ முன்னம்‌ சென்று 


காத்திட்டேன்‌. வாழ்ந்திட்டேன்‌. என்றும்‌ வாழ்வேன்‌. 


, காரைக்குடி 2.4.77 


44 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


9. கம்பன்‌ - செவிறுகர்‌ கணனிகள்‌ 
திரிந்தது 


கைகேயி என்னைத்‌ தெரியாதார்‌ இந்த 

வையகத்‌ திருந்தால்‌ அப்பாவி மக்களவர்‌; 
கோசலையைத்‌ தெரியாமல்‌ இருக்கலாம்‌; நல்லவள்‌; 
வீசுபுகழ்‌ இராமனைப்‌ பெற்ற மணிவயிறு; 
சுமித்திரையைத்‌ தெரியாமல்‌ இருக்கலாம்‌; நல்லவள்‌; 
இமைமூடாத்‌ தவச்செம்மல்‌ இலக்குவன்‌ தவழ்ந்தமடி; 
என்னைத்‌ தெரியாமல்‌ இருக்கமாட்டீர்‌; காட்டுக்கு 


மன்னன்‌ இராமனை அனுப்பிவைத்த மாபாவி 


துன்பத்‌ தொடர்கதைக்குத்‌ துவக்கம்‌ தந்துவிட்டு 
இன்பக்‌ கதைக்குமுற்றுப்‌ புள்ளிவைத்த கரும்புள்ளி 
காடாளக்‌ காகுத்தன்‌ தனையேவி விண்ணோர்‌ 
நாடாளத்‌ தயரதனை நடத்திவைத்த நாசகாரி 
மனமெல்லாம்‌ நிறைந்து மணம்பரப்பி நின்றவனை 
வனமெல்லாம்‌ நடக்கவிட்டு மனமகிழ்ந்த பழிகாரி 
ஒளிவெள்ளந்‌ தனிற்குளித்‌ துவகைநடம்‌ புரிந்தநகர்‌ 
ஒளியிழந்‌ இருள்‌ வெள்ளம்‌ தனில்மூழ்கச்‌ செய்தபாவி. 


கம்பன்‌ பொழில்‌ 48 


கதறிக்‌ கதறித்தன்‌ காலில்‌ விழுந்தவனை 

உதறித்‌ தள்ளியஅவன்‌ உயிர்பிரித்த கொலைகாரி 
சீதேவி வெளிநடக்க மூதேவி உள்நுழைய 

பூதேவி அயோத்தி புலம்ப வைத்தமகள்‌ 

வாராத நன்மை மகனுக்குச்‌ செயநினைத்துத்‌ 

தீராத பழிசூட்டித்‌ திருவிழந்த ஒருபேதை 
வரங்கேட்கும்‌ மனைவியர்க்கு வழிகாட்டி; அந்தப்‌ 
புரங்கூட்டும்‌ கொடுமை புரியவைக்கும்‌ நெறிகாட்டி 


மகனிடம்‌ தருதற்கு நாட்டை வாங்கியந்த 

மகனிடமே வசவுபெற்று நைந்த மாதரசி 

இதுவும்‌ சொல்வீர்கள்‌; இன்னமும்‌ சொல்வீர்கள்‌ 
பொதுவாகக்‌ கைகேயி மிகக்கொடிய ளென்பீர்கள்‌ 
என்னுள்ளம்‌ அழுமோசை யாருக்குக்‌ கேட்கிறது? 
என்னெஞ்சத்‌ துயர்ப்பாரம்‌ எவருக்குத்‌ தெரிகிறது 
சொல்லி அழுதால்‌ ௬மைகுறையும்‌ என்பதனால்‌ 

சொல்லி அழுகின்றேன்‌; துயரத்தைக்‌ கேளுங்கள்‌ 
வாய்விட்டுப்‌ புலம்பினால்‌ மனப்பாரம்‌ குறையுமென்பார்‌ 
வாய்விட்டுப்‌ புலம்பிஎன்‌ மனம்விட்டுக்‌ காட்டுகிறேன்‌. 
பண்பின்‌ திருவுருவாம்‌ பசுங்கொண்டல்‌ இராகவனை 
அன்பே சிறிதுமின்றி அனுப்பினேன்‌ முடிபறித்து 
இதுதானே நீங்கள்‌ எடுத்தெறியும்‌ முதற்கல்‌! 

அதுசரி இராமனை எனக்குமேல்‌ அறிந்தவர்யார்‌! 
பரதனைளன்‌ வயிறு பத்துமாதம்‌ சுமந்ததுண்மை 
வரதனையோ என்நெஞ்சு பொழுதெல்லாம்‌ சுமந்ததே! 


46 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
வினவை வைகை வவ வையுங்க கயை ய வையை எவை வவ வ கபக்‌, 


அந்தச்‌ சுமையிலென்‌ அகம்‌ மகிழ்ந்த தாகையினால்‌ 
எந்தக்‌ கணமும்‌ இறக்கிவைக்க நினைத்ததில்லை. 

பரதன்‌ கண்ணென்றால்‌ இராமனென்‌ கண்மணிதான்‌ 
உரையுங்கள்‌! கண்ணுக்காய்க்‌ கண்மணியை இழப்பேனா? 
தண்டைக்கால்‌ கிண்கிணியில்‌ தளிர்நடனம்‌ இட்டமனம்‌ 
தண்டைக்கா லைநெருப்பில்‌ தள்ளி மகிழ்ந்திடுமா? 
பிஞ்சு விரலசைவில்‌ பெருஞ்சொர்க்கம்‌ கண்டநெஞ்சம்‌ 
பிஞ்சு விரல்களையே பிய்த்தெடுக்கத்‌ துணிந்திடுமா? 
அழகனவன்‌ தலையசைவில்‌ ஆனந்தம்‌ கண்ட உள்ளம்‌ 
அழகனவன்‌ பெரும்பேற்றின்‌ அடிவேரைப்‌ பேர்த்திடுமா? 


அப்படியோர்‌ வறண்டநெஞ்சில்‌ அன்புநீர்‌ ஊறிடுமா? 
எப்படியோ கொடும்பாவி எனஎன்னை அஆக்கிவிட்டீர்‌. 
நீரென்ன செய்வீர்கள்‌; நிகழ்ந்தசெய்தி அறிவீர்கள்‌ 
யாரென்றன்‌ நெஞ்சுக்குள்‌ நுழைந்து பார்த்தவர்கள்‌? 

ஓட்டி உறவாடித்‌ தொட்டவனே இட்டியபின்‌ 
கொட்டியதைக்‌ கேட்டஉம்மைக்‌ குறைசொல்ல வாமுடியும்‌? 
மேனியைத்‌ தொட்டவன்‌ மனசைத்‌ தொட்டிருந்தால்‌ 


கூனியாற்‌ கெட்டமனக்கூனியெனச்‌ சொல்வானா? 


. உள்ளே கொதிக்கின்ற உலைமூலம்‌ அறிந்திருந்தால்‌ 
அள்ளிச்‌ சாபங்கள்‌ அடியவட்‌ களிப்பானா? 
நெஞ்சின்‌ உள்மூண்ட நெருப்பை உணர்ந்திருந்தால்‌ 
வஞ்சக கொடியளென வாய்விட்‌ டுரைப்பானா? 
அவனே உணரவில்லை. அடிமனங்‌ காணவில்லை 
அவனியோர்‌ உணரத்‌ தவறியதில்‌ தவறென்ன? 


கம்பன்‌ பொழில்‌ 47 


தீக்குளித்த சானகியைத்‌ தெரியும்‌; நெஞ்சுக்குள்‌ 
தீக்குளித்த கைகேயி திறமுமக்குத்‌ தெரியாது; 
சொல்லி யழுதால்தான்‌ ௬மைகுறையும்‌ ஆகையினால்‌ 
சொல்லி யழுகின்றேன்‌. துயர்க்கதையைக்‌ கேளுங்கள்‌ 
திரிந்தது சிந்தையெனச்‌ சொல்லிக்‌ காட்டாதீர்‌ 
இரிந்தஅந்தச்‌ சந்தைக்குள்‌ விரிந்தகதை கேளுங்கள்‌ 
இராமனுக்கு முடிசூட்டு; எங்கெங்கும்‌ எழிற்கூட்டு 
இராமன்‌ என்மகன்‌; என்னெஞ்சு மகிழாதா! 
கொண்டுவந்து செய்திசொன்ன கோதைக்கு மகிழ்ச்சியுடன்‌ 
கொண்டுசெல்வா யெனமுத்து மாலை யளித்தேனே! 
பராவருந்‌ துயருன்னைப்‌ பற்றுதென்ற கூனிக்கு 


இராமனைப்‌ பயந்தஎற்‌ கிடருண்டோ என்றேனே. 


கூன்பட்ட நெஞ்சக்‌ கூனியின்‌ வலையில்‌ 

நான்பட்டுக்‌ கொள்ளாமல்‌ நங்கையைத்‌ திட்டினேனே! 
எனக்கு மட்டுமன்று; இனிய நம்பரதன்‌ 

தனக்கும்‌ நல்லையல்லை எனத்தேளாய்க்‌ கொட்டினேனே 
இப்படிக்‌ கூனியை ஏசியவள்‌. பேசியவள்‌! 

எப்படி எப்பொழுது இடியாக மாறினேன்‌? 

அந்த முடிச்சுத்தான்‌ அவிழா முடிச்சாகிச்‌ 

சொந்த நாயகற்கும்‌ சொலமுடியா முடிச்சாச்சு 
அஸ்திரங்கள்‌ வீணாகக்‌ கண்டகூனி இறுதியிலோர்‌ 
அஸ்திரத்தை விட்டாள்‌; அதுவே பிரம்மாஸ்திரம்‌ 
கன்னியா ச௬ல்கமெனும்‌ அந்த அஸ்திரந்தான்‌ 


பெண்ணென்னை மாற்றிப்‌ பேயாக ஆக்கியது 


48 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


ஆன்றோரே! சான்றோரே! அருமைத்‌ தாய்க்குலமே! 
ஆன்ற கவனமுடன்‌ அடியேன்சொற்‌ கேளுங்கள்‌! 
முன்னே இருமனைவி மூத்தவர்க எங்கிருக்கப்‌ 
பின்னே வந்தென்னைப்‌ பெண்கேட்டான்‌ மாமன்னன்‌ 
விருப்பம்‌ தந்தஎன்‌ தந்தையார்‌ அவர்நெஞ்சின்‌ 
விருப்பத்தை வாக்குறுதி யாகக்‌ கேட்டிட்டார்‌ 
கைகேயி வயிற்றுப்‌ பிள்ளைக்கே முடிசூட்டி 
வைப்பாயா எனக்கேட்டு வாக்குறுதி தரப்பெற்றார்‌ 
அன்றே என்வயிற்றுக்‌ கயோத்தி உரிமையாச்சு 
பின்புதான்‌ என்‌ வயிறு பரதனுக்‌ குரிமையாச்சு. 


அன்றென்‌ தந்தைக்‌ களித்தாரே வாக்குறுதி 

இன்றது என்னவாகும்‌? இராமனுக்‌ கரசென்றால்‌ 
கேகயன்‌ முன்வாய்மை கேலியாகிப்‌ போகாதா! 
கேகயன்‌ சிரித்தால்‌ கைகேயி பொறுப்பேனா! 
வாய்மையும்‌ மரபுங்‌ காத்திட இந்தத்‌ 

தாய்மை துணிந்தது; தனிப்பழி சுமந்தது. 
பழிசுமந்து கணவர்க்குப்‌ புகழ்தந்தேன்‌; என்றன்‌ 
விழிசுமந்த கண்ணீரில்‌ வேதனைப்‌ படகுவிட்டேன்‌ 
யாருக்காய்ப்‌ பழிசுமந்தேன்‌; அவருண்மை யறியவில்லை 
ஊருக்கு நானுண்மை உரைப்பதனா லாவதென்ன? 
என்மகன்‌ இராமன்‌என்‌ இதயம்‌ அறிந்திட்டான்‌ 
என்னை யவன்தெய்வம்‌ என்ற ததனால்தான்‌ 
அதுபோதும்‌ என்றன்‌ ஆன்மா சாந்தியுறும்‌ 
இதுவரைக்கும்‌ கேட்டநீர்‌ இனிமேலும்‌ திட்டாதர்‌ 


கம்பன்‌ பொழில்‌ 49 


என்னைப்‌ போற்‌ பெருந்தியாகம்‌ யாரும்‌ செய்ததில்லை 
என்னைப்போற்‌ பெரும்பழியை யாரும்‌ சுமந்ததில்லை 
புரிந்த பெருந்தியாகம்‌; பெற்ற பெரும்பழி 
இரண்டுக்கும்‌ இடையில்‌ ஆழமான இருட்படலம்‌ 
அந்த இடத்திருளை அகல விரட்டிவிட்டால்‌ 
சொந்தமென நான்புரிந்த தியாகம்‌ வெளியாகும்‌. 
யாருக்காய்ச்‌ செய்தேனோ நாயக னாமந்தப்‌ 


பேருக்கே தெரியவில்லை. பிறரை என்ன சொல்ல? 


எல்லாப்‌ பெரும்பழியும்‌ என்மேற்‌ சுமந்துகொண்டேன்‌ 
நல்ல பெரும்புகழை நாயகனுக்‌ களித்துவிட்டேன்‌ 
உள்ளத்தில்‌ மகிழ்ச்சி; யதுபோதும்‌; ஊர்வசவு 


வெள்ளத்தில்‌ மிதந்துபின்‌ வெந்தாலும்‌ சரியேதான்‌ 


அரக்கர்‌ செய்தபாவம்‌ அல்லவர்‌ செய்தஅறம்‌ 
உருக்கொண்ட தால்தான்‌ சிந்தை திரிந்ததெனக்‌ 
கம்பனே சொன்னபின்னே வம்புக்காய்‌ வேறெந்தக்‌ 
கொம்பனே சொன்னாலும்‌ கோபிக்க மாட்டேன்நான்‌! 
இராமன்‌ புகழ்பரப்ப இங்கேநான்‌ பழிசுமந்தேன்‌ 


இராமனை உணர்ந்தவர்கள்‌ என்னையும்‌ உணர்வார்கள்‌ 


பழிசுமந்த பாவியெனப்‌ பரிதாபம்‌ காட்டுங்கள்‌ 


பழிகாரி கொடும்பாவி எனப்பட்டம்‌ சூட்டாதீர்‌! 


காரைக்குடி 22.83.89 


50 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
எ பவத வத அவவ வைகை கை க வைகை வை அவை 


10. மண்டோதரி புலம்புகிறாள்‌ 


பெண்ணைப்போல்‌ சுமைதாங்கி பூமியில்வே றேதுமில்லை 
என்னைப்போல்‌ பெரும்பாவி ஏழுலகும்‌ இருந்ததில்லை 
தேவரெல்லாம்‌ பணிசெய்யத்‌ திசையெட்டும்‌ அடங்கிநிற்க 
மேவிவரு பெரும்புகழோன்‌ நாயகியாய்‌ ஆனவள்நான்‌. 
கதிரவனும்‌ என்கணவர்‌ கட்டளையைப்‌ பெற்றுத்தான்‌ 
மெதுவாக வானேறி மாலைவரை ஒளிசெய்வான்‌; 
தேவரோடு மூவரும்‌ இரிலோக வானவரும்‌ 

நாவசைக்க என்கணவர்‌ நற்குறிப்பைப்‌ பார்த்திருப்பார்‌; 


விரலசைக்கத்‌ தேவரெலாம்‌ விரைந்தோடி வருவார்கள்‌; 
விரல்சொடுக்கத்‌ தேவகுல மகளிர்‌ திரள்வார்கள்‌; 

வீரத்‌ திருவிழியின்‌ வீச்சுக்கு நடுங்குகிற 

சூரத்‌ தேவர்தம்‌ தொடைநடுக்கம்‌ கண்டவள்நான்‌ 
என்கணவர்‌ மேன்மையினை எண்ணிமனம்‌ பூரித்தேன்‌; 
என்கணவர்க்‌ 8டில்லை எனமகழ்ந்து இளைத்திட்டேன்‌ 
அந்த மூழ்ச்சியெனக்‌ கதிகநாள்‌ தாங்கலையே! 
சொந்தக்‌ கணவனுயிர்‌ துணையாக நிற்கலையே! 


சண்டாளி சூர்ப்பநகை தன்மனதை இழந்துவிட்டுக்‌ 
கொண்டுவந்த செய்திதானே கோடாரியாய்‌ வீழ்த்தியது 
சதைபே ரழகையவள்‌ செப்பிய இறத்தினிலே 

போதை ஏறாமற்‌ பேராண்மை இருக்காது 

என்கணவ ரென்ன இரும்பாலா மனங்‌ கொண்டார்‌? 
தன்மனதை அந்தத்‌ தையல்பின்‌ போகவிட்டார்‌ 

அன்று முளைத்தஎங்கள்‌ அழிவுவிதை மரமாகிக்‌ 
கொன்று குவித்தகதை கூறிடவா பெண்மகள்நான்‌? 


கம்பன்‌ பொழில்‌ 54 


ஆசை மகனுடைய அழகும்‌ வீரமுமே 
பேசிமுடியாது பேச்சில்‌ அடங்காது 
இந்திரனை வென்றிட்ட இளங்காளை; ஒரு நொடியில்‌ 
சந்திரனே வேண்டுமெனிற்‌ கொண்டுவரும்‌ தீரமகன்‌; 
அப்பன்‌ பேர்சொல்லும்‌ அதிவீரம்‌; பெருந்துணிவு; 
தப்பாமல்‌ வெற்றிமகள்‌ தனைக்கொள்ளும்‌ மாவீரன்‌; 
கண்நிறைந்த கணவன்‌; கருத்தள்ளும்‌ செல்வமகன்‌; 
பெண்ணெனக்கு வாய்த்தும்‌ பீடுபெற வாழலையே! 
பெண்ணைப்போல்‌ சுமைதாங்கி பூமியில்வே றேதுமில்லை 
என்னைப்போல்‌ பெரும்பாவி ஏழுலகும்‌ இருந்ததில்லை. 
மாணிக்கத்‌ தூணிறுத்தி வயிரமணிப்‌ பந்தரிட்டு 
ஆணிப்பொன்‌ கூரை அழகாக வேய்ந்தமனை; 
செல்வமக ளெம்வீட்டில்‌ சிரித்துவிளை யாடிடுவாள்‌ 
எல்லா வளமும்‌ இணைந்தங்கே திடந்திடும்‌; 
மங்காத எங்கள்‌ வளம்யார்க்குத்‌ தெரியாது? 
அங்கதனைக்‌ கண்டாசை கொள்ளாதார்‌ யாருள்ளார்‌? 
அத்தனையும்‌ சொந்தமென அணைத்துக்‌ கிடந்தவள்நான்‌ 
கத்துகடல்‌ சூழிலங்கை கடைசிவரை ஆளலையே 
பெண்ணைப்போல்‌ சுமைதாங்கி பூமியில்வே றேதுமில்லை 
என்னைப்போல்‌ பெரும்பாவி ஏழுலகும்‌ இருந்ததில்லை. 
ஆயிரமாய்‌ அரம்பையர்கள்‌ அடிவருடக்‌ கெஞ்சிநிற்கத்‌ 
தீயினைப்போய்க்‌ கவர்ந்துவந்து செத்தகதை 

ை என்னசொல்வேன்‌? 
கண்வீச்சுக்‌ கேங்கிப்போய்க்‌ கோடி நங்கை காத்திருக்க 


மின்வீச்சை நாடிப்போய்‌ வெந்தகதை என்ன சொல்வேன்‌? 


52 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
இக ப ட ட்ட ம்‌ கக்‌ க்‌ 


பஞ்சுப்‌ பெரும்பொதியோர்‌ தீப்பொறியால்‌ 
அழிந்ததைப்போல்‌ 
விஞ்சுபுகழ்‌ காமத்தால்‌ எரிந்தகதை என்னசொல்வேன்‌? 
ஆசைக்‌ குளம்நீந்தி அமுதசுகங்‌ காண்கையிலே 
ஆசைக்‌ குளம்வற்றி அழிந்தகதை என்ன சொல்வேன்‌ 
பெண்ணைப்போல்‌ சுமைதாங்கி பூமியில்வே றேதுமில்லை 
என்னைப்போல்‌ பெரும்பாவி ஏழுலகும்‌ இருந்ததில்லை 
வெற்பெடுத்த திருமேனி வீழ்ந்துபட்டுப்‌ போர்க்களத்தில்‌ 
அற்ப மெனக்கிடக்கும்‌ அவலநிலை தாங்கலையே 
மும்மடங்கு பொலிந்த முகவழகு கண்டமன 
வெம்மை அடங்குதற்கு வேறுவழி தோணலையே 
உள்ளிருக்குங்‌ காதல்‌ உணர்வுதனைத்‌ தேடியம்பு 
செல்லுநிலை கண்டவென்றன்‌ சிந்தை நொறுங்கலையே 
வாழ்ந்தமன்னன்‌ வீழ்ந்தபின்னர்‌ வாழும்‌ நினைப்பிலையே 
ஆழ்ந்த கற்புமனம்‌ அடுத்துவாழ எண்ணலையே 
உடன்வீழ்ந்தேன்‌ இதய ஒப்பரிய தெய்வத்தின்‌ 
உடன்சென்றேன்‌ வான உலகில்‌ நான்சேர்ந்தேன்‌ 
பெண்ணைப்போல்‌ சுமைதாங்கி பூமியில்வே றேதுமில்லை 


என்னைப்போல்‌ பெரும்பாவி ஏழுலகும்‌ இருந்ததில்லை. 


நாச்சியார்பூரம்‌ 29.4.80 


கம்பன்‌ பொழில்‌ 


11. இன்றைய உலகிற்கு இவை 
கூறும்‌ அறவுரை 
இராமனின்‌ ஈரம்‌ 
கன்னத்தி லறைந்தவர்க்கு மறுகன்‌ னத்தைக்‌ 
காட்டென்ற ஏசுவுக்குச்‌ சிலுவை தந்தோம்‌ 
எண்ணத்தில்‌ வாய்மையினைத்‌ தீப மாக 
ஏற்றென்ற காந்திக்குக்‌ குண்டு தந்தோம்‌ 
என்னத்தைக்‌ கேட்டாலும்‌ ஆராய்‌ வாய்நீ 
என்றிட்ட மேதைக்கு நஞ்சு தந்தோம்‌ 
நன்றாக இதையெல்லாம்‌ அறிந்த தாலே 
நடுங்குகிறேன்‌ அறிவுரைகள்‌ நாட்டுக்‌ தய. 


அறநெறியைப்‌ புதைகுழிக்குள்‌ புதைத்து விட்டே 
அதன்மேலே அலங்கார மேடை போட்டுப்‌ 
புறநெறிகள்‌ ஆட்சிசெய்யும்‌ இந்த நாளில்‌ 
பொய்நெறியே சட்டமெனப்‌ போன நாளில்‌ 
அறவுரைகள்‌ சொல்லவென ஒருவன்‌ போனால்‌ 
அவன்மீண்டு முழுதாக வரவா கூடும்‌! 
திறமான கூர்மையோடு கத்தி தாங்கித்‌ 
தொண்டர்படை நிற்கையிலே அறிவு ரையா? 


காட்டிலவன்‌ நடக்கின்றான்‌; தூசு பட்டுக்‌ 

கல்லொன்று பெண்ணாகி வணங்கக்‌ கண்டான்‌ 
நாட்டிலெங்கும்‌ காணாத அதிச யத்தை 

நடப்பினிலே கண்டவனோ கதையைக்‌ கேட்டான்‌ 
வேட்கையிலே பலியாகிச்‌ சாபம்‌ பெற்று 

வீதியிலே கல்லாகிக்‌ கடந்த பெண்ணைக்‌ 
கூட்டியவள்‌ கணவருடன்‌ சேர்த்து வைத்த 

கால்வண்ணச்‌ செயல்ராமன்‌ ஈரம்‌ காட்டும்‌. 


54 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


படகுதள்ளி வாழ்கின்ற வேடன்‌ அன்புப்‌ 
பெட்டகமாய்‌ நாயகனைக்‌ கரைசேர்த்‌ தட்டான்‌ 
உடன்கொண்டு வந்திட்ட மீனும்‌ தேனும்‌ 
உண்டிடவே வேண்டுகிறான்‌; உண்டோ மென்று 
தடையின்றிப்‌ பொழிந்திட்ட சொல்லில்‌ அன்புச்‌ 
சாரலினைப்‌ பார்க்கின்றோம்‌; குகனைச்‌ சேர்த்தே 
உடனைந்து பேரானோம்‌ என்று ரைத்த 
உரையிராமன்‌ நெஞ்சிலுள்ள ஈரங்‌ காட்டும்‌. 


போர்க்களத்தில்‌ ஒப்பாரி யாயென்‌ றிங்கே 
பயின்றுவரும்‌ பழமொழியின்‌ பொருள்தா னென்ன? 
போர்க்களத்தில்‌ அனுதாபம்‌ தற்கொ லையாய்ப்‌ 
போகுமென்னும்‌ கருத்துத்தான்‌; இராம வள்ளல்‌ 
போர்முனையில்‌ இராவணனை ஆய்த மின்றிப்‌ 
பார்த்ததுமே இன்றுபோய்நீ நாளை 'வா'என்று 
ஓர்வார்த்தை சொன்னானே அவனெலஞ்‌ சத்தில்‌ 
உயர்ந்துள்ள ஈரத்திற்‌ கெல்லை யுண்டா? 


நல்லவனாம்‌ வீடணனை அணைத்துக்‌ கொண்டான்‌ 
நங்கையவள்‌ சபரிக்கு மோட்ச மீந்தான்‌ 
வல்லவனாம்‌ வாலிக்கு வீட ளித்தான்‌ 
வளரன்புச்‌ சுக்ரீவன்‌ மிதந்தான்‌ அன்பில்‌ 
கள்ளமிலாச்‌ சடாயுவுக்குக்‌ கடன்கள்‌ செய்தான்‌ 
காட்டினையே அறச்சாலை யாக்கி நின்றான்‌ 
சொல்லவரின்‌ அவனிறங்கி மண்ணில்‌ வந்து 
தோன்றியதே அவன்நெஞ்சின்‌ ஈரத்‌ தால்தான்‌. 
விழுப்புரம்‌ 3.8.86 


கம்பன்‌ பொழில்‌ 55 


12. சிவதனுசு பேசுகிறது 
பண்டொருநாள்‌ முக்கண்ணன்‌ புயந்தழுவிப்‌ போருக்குச்‌ 
சென்றதுண்டு; வளைந்ததில்லை; தக்க னழிந்துவிட்டான்‌: 
தழல்மேனி கையில்‌ தனுவென்னைக்‌ கண்டுவிட்டே 
தழலிற்‌ புழுவாகத்‌ தவித்தார்‌ தேவரெலாம்‌ 
தேவை யிலாநடுக்கம்‌ தேவர்‌ கொள்ளுவதைத்‌ 
தேவாதி தேவன்‌ கண்டென்னைப்‌ புறம்வைத்தான்‌ 
சனகன்‌ முன்னோரில்‌ ஒருவ னிடம்‌ சென்ற 
நினைவுண்டு; எழுந்துநின்ற நினைவே எனக்கில்லை: 
கண்காட்சிப்‌ பொருளாக ஆகிவிட்டேன்‌. நாள்தோறும்‌ 
புண்ணாகி என்னெஞ்சம்‌ புலம்புவதை யார்கேட்பார்‌. 
கார்முக மென்பார்கள்‌; கடுஞ்சரம்‌ பாய்கின்ற 
போர்முக மறிந்ததில்லை; புறம்வந்து பார்த்ததில்லை 
வேட்டுவன்‌ கைவில்லா யிருந்தாலும்‌ நாலுதரம்‌ 
காட்டில்‌ வளைந்திருப்பேன்‌ கரடிபுலி எய்திருப்பேன்‌ 
காமன்‌ கைவில்லா யிருந்தாலும்‌ மலரம்பைப்‌ 
பூமேனி தனிலெய்து புகழ்மேனி செய்திருப்பேன்‌ 
வானில்‌ இடுவில்லா யிருந்தாலும்‌ வண்ணங்கள்‌ 


தானாகக்‌ கூட்டித்‌ தண்மாரி தந்திருப்பேன்‌. 


56 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
SOs arcs bol பக்க ப்பம்‌ ன பிக வடட ம்‌ 


சிவன்கை வில்லானேன்‌ வனே யெனக்கிடந்தேன்‌ 


எவன்கையும்‌ எனைக்திண்டி யெடுக்கத்‌ துணியவில்லை; 


கொழுமுகத்தில்‌ தோன்றிக்‌ கொழுகொழு வெனவளர்ந்தே 


அழகால்‌ 2௨ லகாண்டாள்‌ அருமை மகள்சீதை 


நாற்குணமும்‌ படையாக நானிலத்தை வென்றுவர 
வேற்கண்ணின்‌ வீச்சறிந்தே வீழ்ந்தார்‌ மன்னரெலாம்‌ 
ஒருபொருட்குப்‌ பலபோட்டி என்றால்‌ நடைமுறையில்‌ 
உருவாகி நிபந்தனைகள்‌ உடன்வந்து தோன்றாதா? 
நான்தான்‌ கிடைத்தேனா? எனைவளைத்த வீரர்க்கே 


தேன்சிட்டின்‌ பொன்மேனி மணங்கிட்டு மெனஉரைத்தார்‌ 
ஆசைப்‌ பெருக்கோடு யார்யாரோ வந்தார்கள்‌ 

ஓசை யொடுமுயன்றார்‌; உடல்வளைந்து பின்சென்றார்‌ 
மேருமலை யெனக்கிடந்தேன்‌; வந்தார்கள்‌; போனார்கள்‌ 
யாருமெனை எடுக்கவில்லை; ஐவிரலும்‌ தீண்டவில்லை 
இடுப்பொடிந்தோர்‌; மனமொடிந்தோர்‌; எடுக்கும்‌ முயற்சியிலே 
மிடுக்கொடிந்தோர்‌; என மன்னர்‌ வரிசை தொடர்ந்ததுவாம்‌. 
என்மேனி வளைத்தே இணையில்லாப்‌ போழகுப்‌ 
பொன்மேனி வளைக்கும்‌ புகழ்வீரர்‌ வரவில்லை 

நானும்‌ கிடந்தேன்‌ நல்லமலர்க்‌ கற்பகத்தின்‌ 

தேனும்‌ கிடந்தது; 8ண்டுவார்‌ தோன்றவில்லை 


கம்பன்‌ பொழில்‌ : 57 


பெட்டிக்குள்‌ கடந்தேன்‌ நான்‌; புகழ்போர்த்த சதையவள்‌ 
கட்டுக்குள்‌ கிடந்தாள்‌; கட்டிக்கொள்‌ வாரில்லை 
சனகன்‌ உளம்நொந்தான்‌; சங்கடக்‌ கடல்வீழ்ந்தான்‌ 
நினைவெல்லாம்‌ வேதனையாய்‌ நித்தநித்‌ தம்செத்தான்‌ 
இருட்டென்றால்‌ விடிவொன்‌ நிருக்கத்தா னேவேண்டும்‌ 
இருட்டுளத்தில்‌ ஒளிதரவோர்‌ இருட்டே வந்ததுவாம்‌ 
கார்வண்ண மேனிக்‌ கதிர்வண்ணங்‌ கண்டிந்தப்‌ 
பார்வண்ணம்‌ மாறிப்‌ பகல்வண்ணங்‌ கொண்டதுவாம்‌ 
நம்பியைக்‌ கண்டான்‌; நம்பிக்கை கொண்டான்‌ 
நம்பி(க)கை அந்த நங்கைக்கே எனக்கண்டான்‌ 
மன்னனிவ னிந்த மைந்தனைக்‌ காணுமுன்பே 
எண்ணரும்‌ நலத்தினாள்‌ இளையனைக்‌ கண்டுவிட்டாள்‌. 
அண்ணலும்‌ நோக்கினான்‌; அவளும்‌ நோக்கினாள்‌ 
பின்னென்ன? இதயங்கள்‌ மாறிப்‌ புகுந்தனவாம்‌ 
சீதையுளம்‌ முன்வாங்கிச்‌ சனகனுளம்‌ பின்வாங்கித்‌ 
தாதவிழ்ந்த மலராகத்‌ தயரதரா மன்வந்தான்‌ 
இப்பொழுது 'வில்லன்‌' இணையில்லா வில்நானே 
தப்பாமல்‌ எனைவளைத்தால்‌ தானே திருமணமாம்‌ 
திட்டாத பேரில்லை; என்பேரில்‌ வசைமாரி 


கொட்டாத பேரில்லை; குமையாத மனமில்லை 


58 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
இட ப ப்ப பமா Hor த டல பட்டப்‌ படவ வல்‌ 
இவளுக்‌ கிவனென்றே இதயங்கள்‌ முடித்தபின்னே 
இவர்களுக்‌ இடையூறு சிவதனுசா என்றார்கள்‌? 
மன்னனுக்‌ கறிவில்லை; மகனைக்‌ கைப்பிடித்து ்‌ 
இன்றைக்கே கொடுக்காமல்‌ வில்லெடுக்கச்‌ சொன்னாரே 
அள்ளிக்‌ கொடுக்காமல்‌ அரியவில்லை எடுக்க இந்தப்‌ 
பிள்ளைமுன்னே வைத்தது பேதைமை என்றார்கள்‌ 
அத்தனையுங்‌ கண்டேன்‌; அனைத்தையுங்‌ கேட்டேன்‌ 
பித்தனைப்‌ போலாகிப்‌ பெட்டிக்குள்‌ ளேகிடந்தேன்‌? 
அறுபதி னாயிரம்பேர்‌ அருமையுடன்‌ கொண்டுசென்றே 
இருத்நிவைத்தார்‌; இராமனெனை எடுக்க நெருங்கிவந்தான்‌ 
எல்லாமே அறிந்தவன்நான்‌; இதயமும்‌ எனக்குண்டு 
சொல்லியா தரவேண்டும்‌; மணமுடிக்க முடிவுசெய்தேன்‌ 
தொட்டான்‌; எடுத்தான்‌; தொடுத்தான்‌; என்மேனி 
பட்டென்று முறிந்தேன்‌; பாதத்தில்‌ வீழ்ந்தேன்‌ 

பிரிந்தவர்‌ மறுபடி பிணைந்திடச்‌ செய்தற்காய்‌ 

முறிந்தவன்‌ எனக்கென்றும்‌ முழுமதியாய்ப்‌ புகழுண்டு! 


கம்பன்‌ பொழில்‌ 59 


வேறு 


தொட்டதைக்‌ கண்டா ரில்லை 
தூயவன்‌ கைக ளென்மேற்‌ 
பட்டதைக்‌ கண்டாரில்லை 
பையவே என்மேல்‌ நாணை 
இட்டதைக்‌ கண்டா ரில்லை 
இடிமுழக்‌ கொன்றே கேட்டார்‌ 
இற்றது நான்தான்‌; பொங்கி 
எழுந்தது மற்றோர்‌ உள்ளம்‌. 
விழுந்துபோய்க்‌ கிடக்கு மென்னை 
விரும்பியே பார்ப்பா ரில்லை 
எழுந்தனர்‌; மகிழ்வி லாடி 
இணைந்தனர்‌; தூய கற்பின்‌ 
கொழுந்தினை வாழ்த்தி னார்கள்‌ 
குமரனைப்‌ போற்றி னார்கள்‌ 
எழுந்துமே செய்தி சொல்ல 


எங்கெங்கோ ஓடி னார்கள்‌. 


60 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


நங்கையின்‌ புகழ்பே சட்டும்‌ 
நாயகன்‌ திறம்பே சட்டும்‌ 
இங்குவந்‌ தணைந்த கோடி. 
எழில்நலம்‌ மிகப்பே சட்டும்‌ 
இங்கதிற்‌ குறையே யில்லை 
என்னுடல்‌ முறிந்து வீழ்ந்து 
நங்கையின்‌ மணஞ்சேர்த்‌ தேனே! 
நாலுசொல்‌ சொலக்கூ டாதா! 
என்னவோ போங்கள்‌ என்றன்‌ 
இதயமும்‌ நினைப்பு மெல்லாம்‌ 
வண்ணமா மகளாம்‌ சீதை 
வாழ்வுறல்‌ ஒன்றே யாகும்‌ 
என்னைநான்‌ முறித்துக்‌ கொண்டேன்‌ 
இருவரை இணைத்து வைத்தேன்‌ 
மண்ணிலே இதுவே போதும்‌ 
மண்ணொடு சென்றா லென்ன! 


புவுக்கோட்டை 247.82 


கம்பன்‌ பொழில்‌ 61 
பவட தி ப்பை பத வ பத்‌ த்தை ங்கப்‌ 


13. எம்‌ கணிப்பில்‌ இராமன்‌ 
- குகன்‌ 
குகன்‌ பேசுகிறான்‌ 


நிளைப்புக்குள்‌ அடங்காத நெடியவன்‌ புகழ்‌ என்றன்‌ 


கணிப்புக்குள்‌ அடங்கிடுமா? கைக்குள்ளே சூரியனா 
கங்கைப்‌ பேராற்றின்‌ கரையளந்து திரிபவனால்‌ 
மங்காப்‌ பெரும்புகழோன்‌ மாண்பளக்க முடிந்திடுமா? 
ஆற்றைக்‌ கடந்திடவே தோணியசைப்‌ பவன்பிறவி 
ஆற்றைக்‌ கடக்கவரும்‌ தோணிபுகழ்‌ அளந்திடவா! 
வேட்டுவ நாயேன்நான்‌ வியனொளியைத்‌ திசையெல்லாம்‌ 
நீட்டும்‌ நாயகனின்‌ புகழளக்கத்‌ துணிந்திடவா. 
நினைத்தாலே என்றன்‌ நெஞ்சுருகி யவன்பாதம்‌ 
நனைக்நிறதே அவன்பெருமை நானளப்ப தெவ்வாறு? 
என்ன புண்ணியன்நான்‌ எப்பிறவி செய்தேனோ 
வண்ணப்‌ பேரழகை வரவேற்கப்‌ பெற்றேன்நான்‌ 
கண்ணாலே பெருமானைக்‌ கண்டநாள்‌ முதலாக 
எண்ணங்கள்‌ அவன்பாதம்‌ சரணடைந்தே கிடக்கிறது 
சிந்தையை அவனடியிற்‌ சேர்த்த பின்னர்நான்‌ 

எந்தத்‌ துணைகொண்டு எப்படிக்‌ கணித்திடுவேன்‌? 


62 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
BAZ 1 ARO, SIND NE SDE AEE க்தக்க்தல்‌ 
முற்றிப்‌ பழுத்தஅற முதற்பொருளை இந்தப்‌ 

பற்றாக குறையறிவுப்‌ பாவியா பகருவது? 

அசைக்கோர்‌ அளவு வேண்டாமா! புனிதமான 
பூசைக்கோர்‌ பொருளைப்‌ புரட்டியா பார்ப்பார்கள்‌? 
நாடாளும்‌ பேற்றைத்‌ துறந்திட்டு நடந்திங்கே 

காடாள வந்தஒளிக்‌ கதிர்காணச்‌ சென்றேன்நான்‌ 
தேனோடு மீனையும்‌ தஇருத்திச்‌ சுவையோடு 

நானவர்க்குச்‌ கொண்டுசென்றேன்‌ நடப்பறியாப்‌ பெரும்பேதை 
என்னைப்‌ பார்த்தவுடன்‌ இலக்குவன்‌ மனங்கொடுத்தான்‌ 
என்னை அழைத்தே எம்பெருமா னிடம்விட்டான்‌ 

மேனி யொளிப்பெருக்கில்‌ என்னிருகண்‌ தடுமாற 
நானவரைத்‌ தேனொடுமீன்‌ உண்ண அழைத்திட்டேன்‌. 
உண்டனென்‌ எனச்சொன்னான்‌ ஒப்பரிய பெருஞ்செல்வம்‌ 
கண்டனென்‌ எனநானும்‌ களிப்பில்‌ மிதந்திட்டேன்‌ 
பின்னாலே சந்தித்துப்‌ பார்க்கையில்தான்‌ மடத்தனத்தை 
என்னாலே உணர்தற்கே இயன்றது. நடுங்கிவிட்டேன்‌. 
எம்பெருமான்‌ என்றவுடன்‌ என்னுள்ளம்‌ மிகஉருகிச்‌ 
செம்பொருளை நாடிச்‌ சென்றதலால்‌ வேறில்லை 

மீனைத்‌ தொடுவாரா? நினைத்தே பார்க்கவில்லை 


கானைப்‌ புனிதமாக்கும்‌ கடவுளைத்‌ தான்நினைத்தேன்‌ 


கம்பன்‌ பொழில்‌ 63 


அறியாப்‌ பேதைநான்‌ அளித்த பண்டத்தைப்‌ 

பரிவுட னேபெற்றுப்‌ பவித்திர மென்றானே; 

அந்தப்‌ பெருமானின்‌ அருமைக்கு முன்னாலே 

எந்தப்‌ பேருலகும்‌ ஈடாக நின்றிடுமா? 

கார்வண்ண மேனிக்‌ கதிராளும்‌ பேற்றையிப்‌ 
பார்மகள்‌ தானிழந்தாள்‌; பெரும்பாவி யாகிவிட்டாள்‌ 
விரிகின்ற சுடரொளியின்‌ வீச்சுக்காட்‌ பட்டபின்னே 
தெரிகின்ற தெல்லாமே தெய்வத்தின்‌ திருவடிதான்‌ 
கங்கை நதிக்கரையும்‌ கவிந்துள்ள காடுகளும்‌ 

எங்கோ செய்தபேறே இங்குராமன்‌ வந்ததுவாம்‌. 
பாவ இருள்போக்கிப்‌ புண்ணிய ஒளியூட்ட 
மேவிவந்த கருஞ்சுடர்தான்‌ மேன்மைத்‌ தவவடிவம்‌. 
கங்கையைப்‌ புனிதமாக்கிக்‌ காட்டு வேடரெமைப்‌ 
பங்கமிலாப்‌ பிறவியாக்கிப்‌ பார்க்கவே வனவாசம்‌ 
கார்வண்ண மேனிக்‌ கதிர்வண்ணத்‌ தால்காடு 
சீர்வண்ணம்‌ பெற்றுத்‌ திகழ்வண்ணங்‌ கண்டேன்நான்‌. 
கங்கை நதியலையென்‌ கட்டுக்குள்‌ ளேயிருக்கப்‌ 
பொங்கும்‌ மனவலையோ புனிதனிடம்‌ அடைக்கலமாம்‌ 
பிறவிக்‌ கடல்கடக்கப்‌ புணையாய்‌ அவதரித்த 


பிறவிக்கு நதிகடக்கப்‌ புணையீயும்‌ பேறுபெற்றேன்‌ 


நாவாய்கள்‌ கணக்கிலவாய்‌ நான்பெற்றே இருந்தாலும்‌ 
நாவாய்கள்‌ இன்றே நற்பேற்றைப்‌ பெற்றனவாம்‌ 


04 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
பரத பிடிபட பப br le SS cr ee டப்‌ 
ஏறிவந்த பேரையெலாம்‌ கரைசேர்த்த நாவாய்தான்‌ 
ஏறிவந்த நாயகனால்‌ இப்பிறவி கடந்ததுவாம்‌. 

கழுவப்‌ பட்டபாவக்‌ குப்பையெலாம்‌ எம்பெருமான்‌ 
செழுமைத்‌ இருப்பாதச்‌ சுடரில்‌ எரிந்தனவாம்‌ 

கங்கை நதிசெய்த புண்ணியந்தான்‌ எம்பெருமான்‌ 

இங்கே தொடும்பேற்றை இப்பிறப்பில்‌ பெற்றதுவாம்‌. 
காகுத்தன்‌ மேனிக்‌ கதிரொளியென்‌ கண்ணைவிட்டுப்‌ 
போக மறுக்கிறதே! பொழுதெல்லாம்‌ வதைக்கிறதே 
மண்ணாளும்‌ வேந்தன்‌ மனமாளும்‌ பேற்றைநான்‌ 
இந்நாளில்‌ பெற்றதனை எண்ணியெண்ணித்‌ திளைக்கின்றேன்‌ 
ஒருவயிற்றிற்‌ பிறந்தோர்கள்‌ ஒப்பரிய பகைவளர்க்கும்‌ 
இருநாட்டில்‌ இராமனெனைச்‌ சோதரனாய்‌ ஆக்கிட்டான்‌ 
நங்கையைக்‌ கொழுந்தியென்றான்‌; நம்பியைத்‌ தம்பியென்றான்‌ 
அங்கேயே வீட்டுலகை அடிநாயேன்‌ கண்டுவிட்டேன்‌. 
அன்பைச்‌ சொல்லுவேனா? அவனிடம்‌ நிறைந்திருந்த 
பண்பைச்‌ சொல்லுவேனா? பயில்திறத்தைச்‌ சொல்லுவேனா? 
செம்மை ௮றம்‌ தூய்மையெலாம்‌ சேர்ந்துவந்த ஒருருவாய்‌ 
இம்மையிலிங்‌ கவதரித்த ஏற்றத்தைப்‌ புகழுவேனா? 


எம்பெருமான்‌ இருந்தவரை இக்கங்கைக்‌ கரையெல்லாம்‌ 


பண்புடைய அயோத்தியெனப்‌ பளபளப்பா யிருந்ததுவாம்‌ 


கம்பன்‌ பொழில்‌ 05 
சரஞ்சரமாய்ப்‌ பெய்தமழை சட்டெனவேநின்றதுபோல்‌ 
விரிகதிரைப்‌ பொழிந்தசுடர்‌ மேகத்துள்‌ மறைந்ததுபோல்‌ 
எல்லையிலா அன்புமழை என்னெல்லை தனைவிட்டுச்‌ 


செல்லுகையில்‌ பாவியென்றன்‌ சிந்தையெலாம்‌ நெருப்பாச்சு 


கரிய திருமேனி காகுத்தன்‌ திருத்தொண்டில்‌ 
உருகி நின்றஉள்ளம்‌ ஒப்பாரி வைக்கலாச்சு 


(வேறு) 

அன்பினை விளக்கிக்‌ காட்டும்‌ 

அளப்பரு மிலக்கி யங்கள்‌ 
என்பினை யுருக்கு மிந்த 

ஏந்தலின்‌ செயற்கு முன்னே 
என்றுமே தோற்றுப்‌ போகும்‌ 

இளமையாய்‌ முறுவல்‌ பூத்தால்‌ 
அன்னவன்‌ இருப்பா தத்தில்‌ 

ஆயிர முள்ளம்‌ சேரும்‌. 
கையினை யசைப்பான்‌; எங்கள்‌ 

கண்ணெலாம்‌ மலராய்ப்‌ பூக்கும்‌ 
மெய்யினை யசைப்பான்‌; எங்கள்‌ 

மனமெலாம்‌ மஇழ்ந்து துள்ளும்‌ 
பையவே இதழ சைப்பான்‌ 

புல்லெலாம்‌ பொன்னாய்‌ மாறும்‌ 
ஐயனின்‌ அசைவி லிந்த 

அவனியே பெருமை காணும்‌. 


06 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
எவனைனைவா தைகய சைகை மையை அவையவை அனகை யைவ அபல. 


மலரெனுங்‌ கையால்‌ நீரை 
மகிழ்வுட னளைவான்‌; உள்ளம்‌ 
புளகுறக்‌ கங்கைப்‌ பெண்ணாள்‌ 
புரண்டுமே நெளிந்து மெல்லச்‌ 
சலசலத்‌ இடுவாள்‌; மின்னும்‌ 
சேலினைத்‌ துள்ளச்‌ செய்வாள்‌ 
அழகிய மேனி தொட்ட 
அதிர்ச்சியில்‌ மயங்கி நிற்பாள்‌. 
காட்டிலா நானி ருந்தேன்‌? 
கலைதிகழ்‌ மேன்மை கொஞ்சும்‌ 
வீட்டிலே இருந்தேன்‌; தூயோன்‌ 
மனத்திலே இருந்தேன்‌; நெஞ்சக்‌ 
கூட்டிலே இருந்தேன்‌; அன்புக்‌ 
குவிப்பிலே இருந்தேன்‌ இன்ப 
ஏட்டிலே இருந்தேன்‌; வள்ளல்‌ 


இதயமாம்‌ சிறையி ருந்தேன்‌. 


காரைக்குடி 5.4.82 


கம்பன்‌ பொழில்‌ 67 


14. கம்பனில்‌ சிறுபாத்திரம்‌ - நீலமாலை 


மிகச்சிறிய பாத்திரம்‌ நான்‌; நாட கத்தில்‌ 

வந்துசெல்லும்‌ மிகச்‌ சிறிய வேடந்‌ தாங்கல்‌; 
மிகச்சிறிதே யானாலும்‌ கடுகைப்‌ போல 

மேலான உணவுக்குச்‌ சுவைதா ளிப்பு; 
மிகச்சிறிய விளக்கைப்போல்‌ இருள்வி ரட்டி 

மகிழ்ச்சியொளி வீசவைத்த சின்னச்‌ சொப்பு 
மிகச்சிறிய பாத்திரம்தான்‌; வருமி டத்து 

மேன்மையினால்‌ பளபளப்பேன்‌ விளங்கி நிற்பேன்‌. 
மிதிலைநகர்‌ வீதியிலே ஒருவன்‌ சென்றான்‌ 

மாடங்கள்‌ விழிபூத்த தடாக மாச்சு. 
எதிரில்லாக்‌ காளையவன்‌ நடந்த போது 

இதயங்கள்‌ நொறுங்குகின்ற சத்தம்‌ கேட்கும்‌; 
மதுவாகிப்‌ போதையூட்டும்‌ கண்க ளுக்கே 

மதுவானான்‌; போதையிலே மிதந்தார்‌ பெண்கள்‌; 
இதயத்தில்‌ தைத்திட்ட முள்ளெ டுக்க 

இயலாமல்‌ பெண்களெலாம்‌ கிறங்கிப்‌ போனார்‌. 
பண்தாங்கி நடைபோடும்‌ பாடல்‌ போல 

வில்தாங்கிக்‌ கார்முகிலோன்‌ நடந்தான்‌; அங்கே 
கண்தாங்கிப்‌ பூத்திருக்கும்‌ தாம ரைகள்‌ 

கள்தாங்கி மயக்கத்தில்‌ ஆட லாச்சு. 
புண்தாங்கிப்‌ பெண்களெல்லாம்‌ நைய அந்தப்‌ 

புயல்தாங்கி நகரங்கே பொலிய லாச்சு; 
மண்தாங்கிக்‌ காக்கவந்த வள்ளல்‌ தன்னை 


மனந்தாங்க முடியாமல்‌ செத்தார்‌ பெண்கள்‌ 


68 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
இ 


சானதியும்‌ அதிலொருத்தி; காளை போகும்‌ 
சாலையிலே விழிபரப்பி நின்ற போது 
வானுலவும்‌ கருமுகில்தான்‌ வில்லைத்‌ தாங்கி 
வருகின்ற பேரழகைக்‌ கண்டாள்‌. அந்தத்‌ 
தேன்மலரில்‌ வண்டாகித்‌ இளைத்த கண்கள்‌ 
திரும்பிவர முடியாமல்‌ திகைத்து நிற்க 
வானமகன்‌ மேல்பார்த்தான்‌; பார்வை இரண்டும்‌ 
மோதிடவே தனைமறந்து நின்றான்‌ அண்ணல்‌! 
பெண்ணழகை அவன்பார்த்தான்‌; பேச்சி ழந்தான்‌; 
பெருகிவரும்‌ வெள்ளமென உணர்வு டைத்த 
கண்ணழகை அவள்பார்த்தாள்‌; கருத்தி ழந்தாள்‌; 
கண்ணரங்கில்‌ நாடகமே நடக்க லாச்சு. 
அண்ணலவன்‌ நோக்குகின்றான்‌; ஆர ணங்காம்‌ 
அருமருந்தும்‌ நோக்குகின்றாள்‌; இதயம்‌ ரெண்டும்‌ 
கண்வழியே பரிமாறப்‌ பட்டுச்‌ செல்லக்‌ 
கருத்தினிலே பதியமிட்டுச்‌ சென்றான்‌ காளை. 
வேல்தைக்கத்‌ துடிக்கின்ற மானை; அண்ணல்‌ 
விழிதைக்கத்‌ துடிக்கின்ற மலரைத்‌; தூயோன்‌ 
கால்தைக்கும்‌ முள்ளாகக்‌ கனாக்கண்‌ டாளைக்‌ 
காதலுக்குள்‌ உழல்பவளைக்‌ கண்டேன்‌; அந்தச்‌ 
சதைக்குத்‌ தோழியாம்நான்‌ என்ன செய்வேன்‌? 
தண்ணீரால்‌ அணைகின்ற நெருப்பா காதல்‌? 
தைக்குள்‌ தைக்கின்ற முள்ளெ டுத்துச்‌ 
சுகமூட்ட எல்லாமே செய்து நின்றேன்‌. 


கம்பன்‌ பொழில்‌ 69 


கம்பன்‌ பில்‌ TTT 
அய்யய்யோ நான்பட்ட வேதனைகள்‌ 
யார்படுவார்‌? காதலினால்‌ தாக்கப்‌ பட்ட 
பொய்யிடையாள்‌ புலம்புவது நியாயம்‌; அந்தப்‌ 
பேதைக்குத்‌ துணைநான்‌ ஏன்‌ புலம்ப வேண்டும்‌? 
அய்யாநான்‌ சத்தியமாய்ச்‌ சொல்வேன்‌; இங்கே 
யாருக்கும்‌ காதலதே வேண்டாம்‌; பாவம்‌ 
கைவில்லைக்‌ கண்ணுக்குள்‌ வைத்துக்‌ கொண்டு 
காரிகையாள்‌ பட்டதுயர்‌ போதும்‌; போதும்‌. 
கண்ணுக்குள்‌ முகில்நுழைய நங்கை சீதை 
கருத்துக்குள்‌ புயல்நுழைய லாச்சு; சொந்த 
எண்ணத்துள்‌ இருப்பவனைச்‌ சொந்த மாக்க 
இடயூறாய்‌ மலைபோல வில்லொன்‌ றுண்டே! 
எண்ணத்தைப்‌ படக்கென்று முறித்துப்‌ போட்ட 
இந்தவில்லன்‌ அந்தவில்லை முறித்தால்‌ தானே 
எண்ணங்கள்‌ நிறைவுபெறும்‌; இல்லை யென்றால்‌ 


என்னவாகும்‌ எனப்புலம்பி நின்றாள்‌ தை. 


அரசவையில்‌ அவனிருக்க ஆயி ரம்பேர்‌ 
அந்தவில்லை இழுத்தங்கே கொண்டு சேர்த்தார்‌ 
அரசவையின்‌ இதயத்தில்‌ பெருந்து டிப்பு; 
அண்ணலிவன்‌ செயல்நோக்கும்‌ பரப ரப்பு 
பெரியவில்லைச்‌ சிறியஇவன்‌ தொட்டுப்‌ பார்த்தான்‌ 
பூமாலை தனைக்கையால்‌ எடுப்ப தைப்போல்‌ 
விரைவாக எடுத்திட்டான்‌; அவையோர்‌ எல்லாம்‌ 


வில்முறிந்த சத்தமொன்றே கேட்டிட்‌ டார்கள்‌. 


70 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
எவவ வைய கைவ வைகை ய கை கையை வையை குரலால்‌ 


வில்வளைத்த செய்தியினைச்‌ சொல்லு தற்காய்‌ 
விரைகின்ற அம்பாகச்‌ சென்றேன்‌; அங்கே 
அல்குழைத்த நிறத்தானை நினைந்து நையும்‌ 
அவளிடத்தே வில்முறித்த செய்தி சொன்னேன்‌; 
சொல்வளைத்தே எய்வதற்கு முன்பே அந்தச்‌ 
சேயிழைக்குப்‌ பெருமயக்கம்‌; அன்று கண்ட 
வில்தழைத்த தோளனிவன்‌ இல்லை யென்றால்‌ 
வாழ்விழக்க முடிவுசெய்தாள்‌ வடிவு நங்கை. 


முனிவருடன்‌, தம்பியுடன்‌ வந்த வன்தான்‌ 

முறித்தவனென்‌ றுரைத்தவுடன்‌ அவனே என்று 
நனிவருத்தம்‌ அழித்துமன மகிழ்ந்தாள்‌ அந்த 

நற்செய்தி நான்‌ கொணர்ந்த இனிப்புச்‌ செய்தி; 
கனிந்திட்ட காதலது மணத்தில்‌ கூடும்‌ 

காரியமாய்‌ ஆனதனால்‌ நான்ம கிழ்ந்தேன்‌; 
இனியென்ன சதைக்கு மணந்தான்‌ என்ற 

இன்னினைவு உள்ளமெலாம்‌ மணக்கக்‌ கண்டேன்‌. 


(வேறு) 
நானொரு செய்தியைச்‌ சேர்த்துவைத்தேன்‌ - தை 
நங்கையின்‌ உணர்வினைச்‌ செழிக்க வைத்தேன்‌ 
தேனெனச்‌ செவியுளே பாயவைத்தேன்‌ - அந்தச்‌ 
சிற்றிடை வாழ்க்கையைப்‌ பூக்க வைத்தேன்‌ 
கார்முகில்‌ வில்லினைத்‌ தொட்டதுவும்‌ - எல்லாக்‌ 
கண்களும்‌ அவனையே மொய்த்ததுவும்‌ 
நேர்பட வில்லினை முறித்ததுவும்‌ - சொல்லி 


நங்கையின்‌ உயிரினை நிற்க வைத்தேன்‌. 


கம்பன்‌ பொழில்‌ 71 


கண்டதும்‌ மனம்பறி கொடுத்ததுவும்‌ - அந்தச்‌ 
கனலினை நெஞ்சினில்‌ தொடுத்ததுவும்‌ 

பெண்டவள்‌ தவிப்பதும்‌ நானறிவேன்‌ - அந்தப்‌ 
பேதையின்‌ மனநிலை தானறிவேன்‌ 


தவிக்கிறாள்‌ துடி.க்கிறாள்‌ தனைமறந்தாள்‌ - அந்தத்‌ 
தையலின்‌ வேதனை துடைத்துநின்றேன்‌ 

செவிக்குளே வீரனின்‌ செயலுரைத்தேன்‌ - அந்தச்‌ 
செம்மலைச்‌ சேயிழை மனம்நிறைத்தேன்‌. 


காதல்‌ நெருப்பினை உண்டதுவும்‌ - அந்தக்‌ 
கார்முகில்‌ மனத்துளே கொண்டதுவும்‌ 

சீதை தவிப்பதும்‌ நானறிவேன்‌ - இந்தச்‌ 
செய்தி காத்திடும்‌ என விரைந்தேன்‌. 


செய்தியைக்‌ கேட்டதும்‌ சதைமனம்‌ - அங்கே 
துள்ளியே கொண்டது ஆசைநடம்‌ 
மெய்யினில்‌ உணர்வலை ஆர்ப்பரிக்கும்‌ - அந்த 
மெல்லிடை அங்கொரு கூத்தளிக்கும்‌. 
வில்லை முறித்தவன்‌ அவன்தானா? - என்ற 
வினாவில்‌ அவளுயிர்‌ தொங்கிநிற்கும்‌ 
வில்லவன்‌ முனியுடன்‌ வந்தவன்தான்‌ - என்ற 
விடையில்‌ அவளுயிர்‌ தங்கிநிற்கும்‌ 
மனத்தை ஒடித்தவன்‌ வில்லொடித்தான்‌ - என்ற 
மெய்ம்மையை உணர்ந்ததும்‌ திளைத்துவிட்டாள்‌ 
வனத்தில்‌ மலர்கிற மலர்களைப்போல்‌ - அந்த 


மங்கை மனமெலாம்‌ மலர்ந்துவிட்டாள்‌. 


72 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


மனமொரு நாட்டிய மங்காட - அதன்‌ 
வழியினில்‌ இடையொரு கூத்தாட 

மனம்வழி கண்களும்‌ சேர்ந்தாட - அந்த 
மங்கை யாடுதல்‌ கண்டிருந்தேன்‌. 

கார்முகில்‌ மின்னலைச்‌ சேருகின்ற - அந்தக்‌ 
காரியம்‌ தனில்நான்‌ பங்காளி 

கார்முகில்‌ நினைப்பினில்‌ ஆடுகின்ற - அந்தக்‌ 
களிமயில்‌ தனக்குநான்‌ கூட்டாளி. 

பின்னொரு காவியம்‌ விரிந்திடவே - போட்ட 
பாயிரம்‌ போலொரு சின்னவள்நான்‌ 

விண்ணில்‌ பிரிந்தவர்‌ இணைந்திடவே - இந்த 


மண்ணில்‌ உதவிய பெண்ணவள்நான்‌! 


புதுக்கோட்டை 29.7.90 


கம்பன்‌ யொழில்‌ 73 


15. இளமை பாடிய எழிற்கம்பன்‌ - 
சுமித்திரை! 


தேரோட்டித்‌ தசைவென்ற மன்ன னுக்குத்‌ 
தேவியராய்ச்‌ சிறந்தவர்கள்‌ மூவ ருள்ளே 
சீரோடு திகழ்கின்ற இளைய வள்நான்‌; 
சுமித்திரையென்‌ றெனைச்‌ சொல்வார்‌; நீண்ட காலம்‌ 
பேருரைக்க மகவின்றி ஏங்கிப்‌ பின்னர்‌ 
பெருயாகம்‌ செய்தந்தப்‌ பிண்டம்‌ உண்டு 
சருடைய மக்களையாம்‌ பெற்றோம்‌; அந்தச்‌ 
செல்வங்கள்‌ பெற்றதனாற்‌ பெற்றோ ரானோம்‌. 
பிண்டத்தைப்‌ பங்கிடுங்கால்‌ மிஞ்சிப்‌ போன 
பங்கினைநான்‌ மறுமுறையும்‌ பெற்ற தாலே 
அன்புமிகு மைந்தரெனக்‌ கிருவ ரானார்‌. 
அருமைமிகும்‌ இலக்குவனும்‌ சத்ருக்‌ கனுமாம்‌ 
அண்டத்தை வெல்லுகின்ற ஆற்ற லோடும்‌ 
அறிவுநலம்‌ சிறந்தவரென்‌ னருமை மக்கள்‌ 
என்னளவில்‌ இராமனென்ன பரத னென்ன 


எல்லோரும்‌ என்கண்ணின்‌ மணிக ளேதாம்‌. 


74 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
எவை கவை ய வ வைக வகைய வ வை வய வை வ வைம டப பம 90020 


இராமனுக்கு நிழலொன்றைச்‌ சுமந்து பெற்றேன்‌; 
இணைபிரியா நிழல்கூட இரவு நேரம்‌ 

விராவியுட னிருக்காமல்‌ மறையும்‌ ஆனால்‌ 
விழியிமையில்‌ உயிரை வைத்தே அண்ண னுக்காய்‌ 

இராப்பகலென்‌ றெப்பொழுதும்‌ இமைத்த லின்றி 
இன்தொண்டு செய்தானே தம்பி; அந்த 

விராவுபுகழ்‌ இலக்குவனை நான்தான்‌ பெற்றேன்‌ 
வள்ளலவன்‌ தொண்டுக்கே அவனை விட்டேன்‌. 


தனைப்பெற்ற வயிறென்று மெண்ணி டாமல்‌ 
தகர்த்தானே தன்தாயைப்‌ பரதன்‌; அங்கே 
எனைக்கூற வரும்போதே இனிமை கூட்டி 
இதயத்தில்‌ கலந்துரைப்பா னென்றால்‌ அன்பில்‌ 
நனைந்திருக்கு மென்னையவன்‌ உணர்ந்த தால்தான்‌; 
நாடாண்ட பெருமன்னன்‌ இளையா ளாக 
எனையென்றும்‌ நான்‌ கருதி மிதந்த இல்லை 
இதயத்தில்‌ சிறுதவறும்‌ நுழைந்த தில்லை. 
காகுத்தன்‌ காட்டுக்குப்‌ பயண மானான்‌; . 
கட்டியவள்‌ பின்தொடர்ந்தாள்‌; அவர்க ளோடு 
ஏகுதற்கே புறப்பட்டான்‌ இலக்கு வன்தான்‌ 
இனிமையுடன்‌ அருகழைத்தே காடு நோக்கிப்‌ 
போகுங்கால்‌ நீஇராமன்‌ தம்பி யில்லை; 
பணியாளென்‌ றெண்ணிக்கொள்‌ ; ஏவல்‌ செய்வாய்‌; 
ஆகுமட்டும்‌ தொண்டுசெய்வாய்‌ தமை யேதும்‌ 
ஆகிவந்தால்‌ நீமடிவாய்‌ முன்னே என்றேன்‌. 


கம்பன்‌ பொழில்‌ 


75 


தொண்டுக்காய்‌ இருபிள்ளை பெற்றுத்‌ தந்த 
தூயமணி வயிறிதுதான்‌; இராம வள்ளல்‌ 

தொண்டுக்கே இலக்குவனைப்‌ பணித்தேன்‌; உள்ளம்‌ 
தூயவனாம்‌ பரதனுக்குப்‌ பக்கம்‌ நின்றே 

என்றைக்கும்‌ தொண்டுசெயச்‌ சத்ருக்‌ கன்னை 
ஏவிவிட்டேன்‌; நான்பெற்ற இரண்டு பேரும்‌ 

என்றைக்கும்‌ என்னருகில்‌ இருந்த தில்லை 
என்றைக்கும்‌ இருவரையும்‌ பிரிந்த தில்லை. 

(வேறு) 

இளமைக்‌ கனவுகள்‌ இனிய உணர்வுகள்‌ 
என்மனம்‌ கொண்டதில்லை - எங்கும்‌ 

வளமை நிறைந்துமே வழிந்து சொரியினும்‌ 
வாரிட நினைத்ததில்லை. 


இராமனை வேறென இலக்குவன்‌ வேறென 
இதயமே கண்டதில்லை - அந்த 

இராமனை நிழலென இலக்குவன்‌ தொடர்ந்திட 
என்றுமே மறுத்ததில்லை. 

ஆசைகள்‌ உணர்ச்சிகள்‌ சூழ்ச்சிக ளென்னும்‌ 
அவ்வலைப்‌ பட்டதில்லை - பொங்கும்‌ 

நேச நினைப்பினை நெருப்பினில்‌ வாட்டியே 
நிறுத்துப்‌ பார்த்தில்லை. 


76 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


இராமனின்‌ பின்வனம்‌ இலக்குவன்‌ ஏகவே 
ஏவினேன்‌ மகிழ்ச்சியுடன்‌ -அந்த 

இராமனுக்‌ காகநீ இறந்திடு வாயென 
இயம்பினேன்‌ நெகிழ்ச்சியுடன்‌ 

பரதனுக்‌ கொருவனைத்‌ தொண்டனா யாக்கியே 
பணிசெயப்‌ பணித்துவிட்டேன்‌ - அந்த 

வரதனுக்‌ கொருவனாய்ப்‌ பரதனுக்‌ கொருவனாய்‌ 


மகன்களைத்‌ தந்துவிட்டேன்‌. 


பத்துத்‌ இசையிலும்‌ வெற்றி செலுத்தினோன்‌ 
பத்திவி யாயிருந்தும்‌ - என்றன்‌ 

சித்தம்‌ எவ்விதப்‌ பித்த மயக்கிலும்‌ 
சிக்கலைத்‌ தந்ததில்லை. 

ஆசை யுடன்வரும்‌ நேசன்‌ நினைப்பினை 
அலைக்கழித்‌ திட்டதில்லை - எந்த 

மோச நினைப்புமென்‌ மாசில்‌ நெஞ்சினில்‌ 
முளைத்திட விட்டதில்லை. 

சின்னவள்‌ நானொரு வண்ணக்‌ கனவினில்‌ 
இளைக்கும்‌ வயதினள்தான்‌ - ஆனால்‌ 

என்னவோ என்னுளம்‌ சின்ன நினைப்பினை 


என்றுமே கொண்டதில்லை. 


இளமை யுணர்ச்சிகள்‌ இனிமைக்‌ கிளர்ச்சிகள்‌ 
எழுகிற இளையவள்தான்‌ - ஆனால்‌ 

இளமைக்‌ கிளர்ச்சிகள்‌ என்னுள நெருப்பினில்‌ 
எரிபடும்‌ சருகெனவே. 


கம்பன்‌ பொழில்‌ 77 
மதிய பல ட அதம அ கவட வவ SD ETERS 


எங்குளன்‌ இராமனே அங்குளேன்‌ நானென்‌ 
றியங்கிய இலக்குவனும்‌ - என்றும்‌ 

பங்கமி லாதஅப்‌ பரதனின்‌ தொண்டனாம்‌ 
சத்ருக்கனும்மகன்கள்‌. 

கடமை பொறுப்பெனும்‌ நெருப்பின்‌ நாக்கினில்‌ 
கருஇிடும்‌ என்னிளமை - என்றன்‌ 

உடைமை கற்பெனஒங்கி அறைகுவென்‌ 
உயர்ந்திடும்‌ என்பெருமை. 

இளமை முறுக்கினில்‌ எதையெதை யோசெயும்‌ 
என்னரும்‌ இளையவர்காள்‌ - உங்கள்‌ 

இளமை நிலைத்திடா இன்புகழ்‌ நிலைத்திடும்‌ 
என்பதை உளம்வையுங்கள்‌. 

அன்பெனில்‌ அன்புதான்‌ அதிலொரு கலப்படம்‌ 
அணுவும்‌ கலக்காதீர்‌ - தூய 

அன்பினில்‌ தெய்வமே அருள்மழை பொழிந்திடும்‌. 


அதனை மறக்காதீர்‌. 


கரரைக்குடி 3.2.65 


78 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லரல்‌ 
லம்‌ ஞா டாகடா சவகாலால்‌ 


16. இனமையின்‌ நிலைமை 
- அங்கதன்‌ 

பரம்பொருளின்‌ அம்பாலென்‌ தந்தை மாண்டான்‌ 

பரம்பொருளின்‌ அம்பாய்நான்‌ இலங்கை சென்றேன்‌. 
பரம்பொருட்குப்‌ பகையாயென்‌ தந்தை செத்தான்‌ 

பரம்பொருளின்‌ பகையிடம்நான்‌ தூது சென்றேன்‌. 
பரம்பொருளைச்‌ சாகுங்கால்‌ துதித்தான்‌ எந்தை 

பரம்பொருளை வாழுங்கால்‌ துதிக்கப்‌ பெற்றேன்‌ 
பரம்பொருளின்‌ நம்பிக்கை பெற்றே வீரப்‌ 


பரம்பரைக்குப்‌ பெருமைதந்த இளைஞன்‌ நானே. 


அரக்கனைத்தன்‌ வால்நுனியில்‌ கட்டிச்‌ சென்றே 
ஆகாய வழியெல்லாம்‌ அலைக்‌ கழித்த 
குரக்கினத்து வேந்தனவன்‌ என்றன்‌ தந்தை 
கொலையுண்டான்‌ இராமன்கை அம்பால்‌; பொங்கிப்‌ 
பெருக்கெடுக்கும்‌ உணர்வோடு தந்த மேனி 
புரண்டவன்நான்‌ இராமனையே நிமிர்ந்து பார்த்தேன்‌. 
அறக்கடவுட்‌ பெருஞ்சோதி முகத்தில்‌ கண்டேன்‌. 
அப்போதே அவனடிமை யா விட்டேன்‌. 


கம்பன்‌ பொழில்‌ 79 


தந்தைகொன்ற பழிகாரத்‌ தோற்ற மில்லை 

தருமத்தை வாழ்விக்கும்‌ ஏற்றங்‌ கண்டேன்‌ 
சிந்தையொன்றி ௮க்கடலில்‌ கலக்கக்‌ கண்டேன்‌. 

தொண்டு செய்ய என்னையேநான்‌ ஆக்கிக்‌ கொண்டேன்‌. 
தநீதையுமே என்கையைப்‌ பற்றி யந்தத்‌ 

தருமத்தின்‌ கைகொடுக்க உருக லானேன்‌; 
சிந்தையந்த நாயகத்தைச்‌ சேர்ந்த தாலே 

தந்தைகொலை பெரிதாகத்‌ தோன்ற வில்லை. 


ஆனாலும்‌ தந்தையினைப்‌ பார்க்கும்‌ போது 
அணையுடைக்கும்‌ கண்ணீரை அடக்க லாற்றேன்‌; 
மேனாளில்‌ தனியாளாய்க்‌ கடல்க டைந்து 
மேலான அமிர்தத்தைத்‌ தேவர்க்‌ £ந்தான்‌; 
தேனான அமுதத்தைக்‌ கொடுத்தோன்‌ செத்தான்‌; 
தேவரெலாம்‌ வாழ்கின்றார்‌. இதுவா நீதி? 
நானாகப்‌ பலநினைப்பில்‌ புலம்பி நின்றேன்‌. 
நல்லறத்தைப்‌ பார்த்தவுடன்‌ நெகிழ்ந்து விட்டேன்‌. 
(வேறு) 
கொன்றவன்‌ நின்றான்‌! ஆங்கே 
கொலைப்படு மகனோ துன்பாய்‌ 
நின்றவன்‌ எனைய ழைத்தே 
நீட்டிய கையால்‌ தன்னைக்‌ 
கொன்றவன்‌ இடத்தி லேயே 
கொடுக்கிறா னடைக்க லம்மாய்‌ 
என்பதை நினைத்துப்‌ பார்த்தால்‌ 
ஏற்றமே புரிய லாகும்‌. 


80 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


தூதென இலங்கை சென்று 
இரும்பிடத்‌ தேடுங்‌ காலம்‌ 
தோதென என்னை யந்தத்‌ 
தோன்றலே தேர்ந்தெ டுத்த 
மேதகு நம்பிக்‌ கையில்‌ 
மிகமிக உயர்ந்து விட்டேன்‌ 
சாதலும்‌ இனிதே அந்தச்‌ 
தொண்டினில்‌ எனம கிழ்ந்தேன்‌. 
வாலியின்‌ மகன்நான்‌ என்ற 
வாய்மொழி கேட்ட தும்மே 
சாலவே மகிழ்வு காட்டித்‌ 
தன்கையை விரித்து நீட்டி 
'ஆளவே அரசு தந்தேன்‌; i 
அணைத்திட வாராய்‌; என்றன்‌ 
தோழனின்‌ மகனே; என்று 


தூண்டிலை வீசிப்‌ பார்த்தான்‌. 


நாயதா சிங்கத்‌ திற்கு 

நல்லர சளித்தல்‌; காட்டுப்‌ 
பேயதா அரச னுக்குப்‌ 

பெருமுடி சூட்டல்‌; ச்ச 
போயிதை யாரும்‌ வேறு 

புல்லளைப்‌ பார்த்துச்‌ சொல்லு! 
நாயகன்‌ பாதம்‌ வீழ்ந்தே 

நற்கதி பெறுவா யென்றேன்‌. 


கும்பன்‌ பொழில்‌ 81 


எனக்கென பயமா? அந்த 
இலங்கையின்‌ வேந்த னுக்குக்‌ 
கணக்கிலாத்‌ தலையி ருந்தும்‌ 
கண்ணெனப்‌ பலவி ருந்தும்‌ 
கணக்கினில்‌ தவறி விட்ட 
குருடனைப்‌ பார்த்துத்‌ தூய 
நினைப்பினில்‌ ஒளிரும்‌ தெய்வத்‌ 


தொண்டனா பயத்தைக்‌ கொள்வான்‌. 


தேவியை விடுகின்‌ றாயா? 
செருக்களம்‌ தன்னி லுன்றன்‌ 
ஆவியை விடுகின்‌ றாயா? 
அறையடா ' என்றே அந்தப்‌ 
பாவியைக்‌ கேட்டேன்‌; செய்த 
பாவமே முற்றும்‌ போது 
பாவிகள்‌ குருடாய்ப்‌ போகும்‌ 
பாங்கினை அங்கே கண்டேன்‌. 
நீதியை அறத்தை அந்த த்‌ 
நீசனே அறிய வில்லை 
நீதியைச்‌ சொன்ன வர்தம்‌ 
நெஞ்சமும்‌ உணர வில்லை. 
பாதியில்‌ அழிந்து போகும்‌ 
படுவிதி யவனுக்‌ கென்றால்‌ 
மீதியை நிறுத்தி வைக்க 
முயன்றிடில்‌ யாரா லாகும்‌! 
விழுப்புரம்‌ 4.8.5 


82 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
Tn 


17. சித்திர கூடம்‌ 


இயற்கை யரங்கேறி எழிற்கோல நடமாடி 

மயக்கும்‌ பேரழகு வாய்த்த நிலையம்நான்‌ 

மேகம்‌ தவழ்ந்துவரும்‌ மின்ன லிடையாடும்‌ 

வேகத்‌ துடனிடியோ மனத்தாழம்‌ பார்த்திடிக்கும்‌ 
சூல்கொண்ட மேகம்‌ தள்ளாடி நெளிந்துவர 
மால்கொண்ட களிறு பிடியெனவே கைநீட்டும்‌ 
பசுமை குடியிருக்கும்‌ பரவி அழநிருக்கும்‌ 

கசிவு நிறைந்திருக்கும்‌ கட்டழகு நிலைத்திருக்கும்‌ 
தூய்மை உறவாகும்‌ துறவுள்ளம்‌ நடமாடும்‌ 

வாய்மை நிறைந்தாடும்‌ வளங்கள்‌ குவிந்தாடும்‌ 
மேவிய வனத்தினிலே மேனி சிலிர்க்கின்றேன்‌ 

தேவர்‌ கைதொழும்‌ சித்திர கூடம்நான்‌. 

மண்ணைத்‌ தொட்டாலும்‌ மாப்புகழைத்‌ தருங்கம்பன்‌ 
என்னைத்‌ தொட்டபின்னே இளக்கார மாவேனா? 
விண்ணை யிடிக்கின்ற மேம்புகழைப்‌ பெற்றுவிட்டேன்‌ 
மண்ணி லீடில்லா மனச்செருக்கில்‌ மிதக்கின்றேன்‌. 
விண்விட்டு வந்த மேலோன்‌ தந்ைதைசொல்லால்‌ 


மண்விட்டு வந்தென்‌ மடியமர்ந்தான்‌; நானுயர்ந்தேன்‌; 


கம்பன்‌ பொழில்‌ 83 


tr வைகை கை EE கை அக்க லட பகவ ற வ படட படட டடக்‌ 
தருமத்தை வாழ்விக்கத்‌ தரையிறங்கி வந்தவனுக்‌(கு) 
அருமெத்தை யாகி அகங்களித்‌ தாடுகின்றேன்‌. 

அழகுப்‌ பேரெல்லை யான இருவருமே 

பழகி நடமாடும்‌ பெரும்பேறு செய்தவன்நான்‌. 
மருங்கில்லாத்‌ தேவி; வசையில்லாத்‌ தேவன்‌; 

ஒருங்கே அழகுண்ண உளமகழ்ந்து இளைத்தவன்நான்‌. 
தேவி யுடனையன்‌ சிந்திய எழிலுரையில்‌ 

மேவிய சங்கத மேன்மை சுவைத்திருந்தேன்‌. 

மேவிய மேன்மையிலே மேனி சிலிர்க்கின்றேன்‌. 

தேவர்‌ கைதொழும்‌ சித்திர கூடம்நான்‌, 

என்னிடம்‌ வந்தான்‌; எழில்கண்டான்‌ என்னைத்‌ 

தன்னிட மாக்கித்‌ தங்கினான்‌ தனிமுதல்வன்‌; 
தொண்டுக்குப்‌ பிறப்பெடுத்த தூய திருமேனி 
அண்ணனுக்குச்‌ சாலை அழகாய்‌ அமைத்திட்டான்‌. 
பாசமெனுங்‌ கால்நட்டுப்‌ பந்தரென அன்பைவைத்து 
நேசமெனும்‌ வேலிக்குள்‌ நிறுத்தினான்‌ சாலையினை; 
அண்ணல்‌ கண்டான்‌ ஆகா வெனவியந்தான்‌ 

என்று கற்றனை நீயிது போலென்றான்‌ 

தொண்டுசெய்து அவன்‌ மகிழத்‌ தூய தம்பிசெயும்‌ 
தொண்டுகண்டு இவன்‌ மகிழ அவைகண்டு மகழ்ந்தேன்நான்‌. 
நாள்தோறும்‌ தரயதொண்டும்‌ நற்பண்பும்‌ உறவாட 
நாள்தோறும்‌ பெரும்பேற்றை நான்‌ பெற்‌ றுயர்ந்திட்டேன்‌. 


64 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
மேவிய பேற்றினிலே மேனி சிலிர்க்கின்றேன்‌ 

தேவர்‌ கைதொழும்‌ சித்திரகூடம்நான்‌. 

கைகேயி பெற்ற மகன்‌ கடல்போன்ற படைதொடர 
வையகம்‌ அதிர வருகின்றான்‌ என்னெல்லை; 
தொட்டால்‌ வெடிக்கும்‌ சினவெடியாம்‌ இலக்குவன்‌ 
பட்டென்று வெடிக்கிறான்‌; பதறித்‌ துடிக்கிறான்‌; 
வில்லெடுத்துச்‌ சரமெடுத்து வேகத்‌ துடன்‌ கோபச்‌ 
சொல்லெடுத்து வீசுகிறான்‌; துடிப்பின்‌ மறுவுருவம்‌; 
அண்ணன்‌ பாசம்‌ அவன்கண்ணை மறைக்கிறது 
பின்னவன்‌ பெருமை புலப்படாமல்‌ மறைகிறது. 
பரதனைக்‌ கொன்று பழிதீர்க்கத்‌ துடிக்கும்‌ 

உரவோன்‌ செயல்கண்டு உயர்ந்தோன்‌ சிரிக்கின்றான்‌. 
முக்கோணப்‌ பாச முக்கூடல்‌ நடக்கிறது; 

அக்கூடற்‌ சிறப்பிற்‌ கடியேன்‌ களமானேன்‌ 

மேவிய சிறப்பினிலே மேணி சிலிர்க்கின்றேன்‌ 

தேவர்‌ கைதொழும்‌ சித்திர கூடம்நான்‌. 

அரசைப்‌ பெற்றமகன்‌ அய்யய்யோ எனப்பதறித்‌ 
துறக்கத்‌ துடித்துத்‌ தோன்றலிடம்‌ வருகிறான்‌ 
வேதனைத்‌ திருமகள்‌ விட்டதூ தெனவந்து 

நாதனைத்‌ தொழுூறான்‌. நானிலம்‌ விழுகிறான்‌ 
இலக்குவன்‌ உணர்வலையில்‌ எங்கேயோ போகிறான்‌ 


கலக்கிய நெஞ்சக்‌ கடலுள்ளே ஆழ்கிறான்‌ 


கம்பன்‌ பொழில்‌ 85 


கம ப ட்ட ட்ட்ட்ட்ட்ட்ட்டபம்‌ 
சொல்லும்‌ விழுந்தது; சினமும்‌ விழுந்தது; 
வில்லும்‌ விழுந்ததுகண்‌ ணீரும்‌ விழுந்தது; 

காட்சி மாற்றமொரு கணத்தில்‌ நிகழ்கிறது 
மாட்சிமைப்‌ பட்டமன மாசு மறைகிறது. 
இத்தனையும்‌ என்றன்‌ மேடையிலே நடக்கிறது 
இத்தரையில்‌ அதையெண்ணி உள்ளம்‌ மகிழ்றெது. 
மேவிய மகிழ்ச்சியிலே மேணி சிலிர்க்கின்றேன்‌ 
தேவர்‌ கைதொழும்‌ சித்திர கூடம்நான்‌. 

மன்னுயர்‌ தோளினான்‌ மாப்புகழ்‌ தயரதன்‌ 
விண்ணடைந்த செய்‌தி இங்கேதான்‌ தெரிகிறது; 
நந்தா விளக்கனைய நாயகன்‌ பிரிவறிந்து 

சிந்தா குலராமன்‌ செத்தவன்‌ போல்வீழ்ந்தான்‌ 
துன்பம்‌ துடைக்கவந்த தோன்றல்‌ அங்குகொண்ட 
துன்பத்தைக்‌ கண்டேன்நான்‌; துவண்டு நைந்திட்டேன்‌. 
தம்பியர்‌ தேற்றத்‌ தனிமன்ன வர்தேற்ற 

வெம்பி நைதின்ற வேதனையைக்‌ கண்டேன்நான்‌. 
மேவிய வேதனையில்‌ மேனி நடுங்குகின்றேன்‌ 
தேவர்‌ கைதொழும்‌ சித்திரகூடம்நான்‌. 
முறையின்றிப்‌ பெற்ற முடியுரிமை அண்ணனுக்குத்‌ 
தருதற்குத்‌ துடிக்கிறான்‌ செம்மையின்‌ ஓராணி 
எடுத்துக்கொள்‌ அரசையெனப்‌ பரதன்‌ கெஞ்சிநிற்க 
எடுத்துநீ ஆள்கவென இராமன்‌ ஆணையிட 


86 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
eso oi ro noir dt AA 
ஆட்சிப்‌ போட்டியிங்கே அகம்புறமாய்‌ நடக்கிறது; 

ஆட்சி மற்றவர்க்கே அளிக்கிறார்‌ இருவருமே! 
நெறிகாக்கத்‌ துடிக்கிறான்‌ பரதன்‌; தந்தை 

உரைகாக்கத்‌ துடிக்கிறான்‌ இராமன்‌ ; ஆங்கே 

அரசாட்சி தூசாகி அரும்பண்பு வெல்கிறது; 
அறந்திறம்பா நெறிகண்டு அகம்பெரிதும்‌ வியந்தேன்நான்‌. 
மேவிய வியப்பினிலே மேணி சிலிர்க்கின்றேன்‌. 

தேவர்‌ கைதொழும்‌ சித்திர கூடம்நான்‌. 

முறைதிறம்பா வகையாட்‌9 மூத்தவனுக்‌ களிப்பதற்காய்‌ 
உரைசெய்து பார்த்தான்‌; உருகி யழுதுநின்றான்‌; 

இராமன்‌ அசையவில்லை; பரகனோ அறவடிவாம்‌ 
இராமன்‌ அடித்தலம்‌ இரண்டையும்‌ வாங்கினான்‌; 


அடித்தலம்‌ முடித்தலம்‌ முறையிற்‌ சூடினான்‌ 
அடித்தொண்ட ஸனாயிதற்கே ஆட்படுவே னெனப்போனான்‌ 


தமையன்‌ பாதுகையைத்‌ தலைமேலே தாங்கி 
அமைவுடன்‌ ஆள்தற்குப்‌ போன திறங்கண்டேன்‌. 
நானறியாப்‌ புதுவியப்பில்‌ நெஞ்சயர்ந்து போய்விட்டேன்‌ 
வானறியாப்‌ பெரும்புகழின்‌ வள்ளலை வணங்கினேன்நான்‌. 
மேவிய புகழினிலே மேனி சிலிர்க்கின்றேன்‌. 

தேவர்‌ கைதொழும்‌ சித்திர கூடம்நான்‌. 


என்களத்தில்‌ நடந்த இணையில்லா நிகழ்ச்சிகளைச்‌ 


சொன்னால்‌ நாவினிக்கும்‌; சிந்தையெலாம்‌ தேனூறும்‌; 


கம்பன்‌ மொழில்‌ 87 


ஆவேசம்‌ எழுகிறது; அழிக்கத்‌ துடிக்கிறது; 

பூவாக அதைமாற்றிப்‌ பொறுமை சிரிக்கிறது; 

முன்கோபம்‌ பொங்கி மூண்டிங்கே எரிகிறது; 

பண்பாளன்‌ அன்பதனைப்‌ பக்குவமாய்‌ அணைக்கிறது; 

தியாகத்தின்‌ அறிமுகம்‌ சிறப்பாக நடக்கிறது; 

வியாபித்துக்‌ காவியம்‌ முழுதும்‌ கிடக்கிறது; 

அன்புக்கு முன்னாலே ஆட்சிபஞ்‌ சாகிறது 

பண்பு புகுந்தஇடம்‌ பரதனென ஆகிறது; 

பாதுகை பரதன்‌ தலைமேல்‌ அமர்கிறது; 

தீதிலா நம்பியின்‌ சிறப்பங்கே உயர்கிறது; 

அறமிங்கே நிற்கிறது; அருமைப்‌ பண்புகளின்‌ 

திறமிங்கே தெரிகிறது; செம்மை விளைகிறது; 

நற்பண்பு வல்லரசின்‌ முக்கூட்டு மாநாடு 

சொற்கெட்டாப்‌ புகழோடு சிறப்பாய்‌ நடக்கிறது; 

எல்லாச்‌ றெப்புக்குங்‌ களமாகி நின்றவன்நான்‌ 

வள்ளற்‌ பெருமானால்‌ வளர்புகழைப்‌ பெற்றவன்நான்‌ 

என்னைப்‌ போற்றுங்கள்‌; என்றும்‌ நினையுங்கள்‌ 

மண்ணில்‌ சித்ரகூடம்‌ மனத்தில்‌ இருத்துங்கள்‌. 
காரைக்குடி. 19.3.81 


08 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


18. கவிஞர்கள்‌ பார்வையில்‌ கம்பன்‌ 
- ஆசிரியன்‌ 


என்பார்வை எப்பொழுதோ பழுதாய்ப்‌ போச்சு; 
எதனைநான்‌ பார்த்தாலும்‌ அவைக ளெல்லாம்‌ 
வண்ணமெனத்‌ தெரிகிறது; பேசு கின்ற 
வார்த்தையெலாம்‌ நடிக்கிறது; உள்ளே தோன்றும்‌ 
எண்ணமெலாம்‌ மறைகிறது; உறவு கொள்ளும்‌ 
இதயமெலாம்‌ ஒளிதிறது; நன்மை ஏதும்‌ 
என்பார்வை தனிலென்றும்‌ படுத லில்லை. 


என்னைப்போய்க்‌ கம்பனையே பார்க்கச்‌ சொன்னீர்‌. 


பார்க்கின்றேன்‌; வான்வெளியில்‌ கவிதை ஏறிப்‌ 
பறக்கின்றேன்‌ ; மீன்களைநான்‌ மாலை யாகக்‌ 
கோர்க்கின்றேன்‌; பதக்கமென நிலவை ஆக்கிக்‌ 
கொடுக்கின்றேன்‌. ஆனாலும்‌ அந்தக்‌ கம்பன்‌ 
பார்க்கின்ற பார்வையிலோர்‌ சிறுகூ றேனும்‌ 
பாவியென்றன்‌ பாவுக்குள்‌ வருமா; பின்னே 
பார்ப்பதனால்‌ என்னபயன்‌; கம்ப னைநான்‌ 


பார்க்கன்றே னென்பதுதான்‌ பயன்வே றென்ன. 


கம்பன்‌ பொழில்‌ 89 


வீதிவிட்டுக்‌ கல்லூரி நுழைந்த நேரம்‌; 
வெகுநாட்கள்‌ அடைகாத்த பின்னர்‌ ஏதோ 
பாதியோடு உடைகிறது; தலையை நீட்டிப்‌ 
பார்ப்பதுதான்‌ குஞ்சுகளா? குழம்பா? என்று 
மீதியையும்‌ பார்த்தால்தான்‌ தெரியும்‌; இந்த 
வேதனையில்‌ ஆசிரியர்‌ இருக்கும்போது 
மோதிவிழும்‌ சொல்லெல்லாம்‌ கவிதை யாக்கும்‌ 


மேன்மகனைக்‌ குருவாகப்‌ பார்க்கச்‌ சொன்னீர்‌. 


எனக்கினிய குருவாகக்‌ கம்ப னையே 
ஏற்றேன்நான்‌; அன்றாடம்‌ கவிதை யென்னும்‌ 
மனக்கணக்கை அவனிடம்தான்‌ கற்பேன்‌; மொட்டை 
மலர்விக்கும்‌ வித்தையினை அவன்தான்‌ சொன்னான்‌. 
நினைப்பினிலே கருக்கொண்டு கவிதைப்‌ பேற்றை 
நிகழ்த்துதின்ற ஆற்றலினை அவன்தான்‌ தந்தான்‌ 
மணக்கின்ற சொல்லாலே மாலை கட்டும்‌ 


மாமாய வல்லமையை அவன்தான்‌ தந்தான்‌. 


இல்லறத்தில்‌ எனைவந்து மோது தின்ற 

இடர்கண்டு நைவேன்நான்‌; கம்ப நாடன்‌ 
வில்லறத்து வீரரினைக்‌ காட்டி அன்னார்‌ 

விளையாட்டாய்‌ வெல்லுகின்ற திறத்தைச்‌ சொல்வான்‌ 
கல்லாகிப்‌ போய்விட்ட இதயங்‌ கண்டு 

கலங்குவேன்நான்‌; இராகவன்தன்‌ பாதம்‌ பட்டுக்‌ 
கல்கனிந்து காரிகையாய்‌ மலர்ந்து வந்த 


கதைசொல்லி என்னுள்ளம்‌ கவர்ந்து நிற்பான்‌. 


90 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


சாதியெனும்‌ நெருப்பலைதான்‌ வந்து மோதும்‌ 
சங்கடத்தில்‌ நோவேன்நான்‌; அன்பி னாலே 
மோதிநெஞ்சை உடைத்ததனுள்‌ புகுந்து நின்ற 
வேட்டுவன்தான்‌ தம்பியான கதையைச்‌ சொல்வான்‌. 
நாதியிலா ஏழைகளின்‌ வாழ்வி லென்றும்‌ 
நல்லனவே வாராதா எனநை வேன்நான்‌. 
கோதில்லாக்‌ குணக்குன்றாம்‌ சபரி தன்னைக்‌ 


குறிப்பாகக்‌ காட்டிநெஞ்சம்‌ கொள்ளை கொள்வான்‌. 


கொடுமனத்துக்‌ கைகேயி கூனி செய்த 

கொடுமையினைக்‌ குறிப்பேன்நான்‌; அவர்கள்‌ செய்த 
கொடுமைதானே அரக்கரினை அழித்த தென்று 

குறிப்பாகக்‌ காட்டிடுவான்‌ அமைதி கொள்வேன்‌. 
வடுப்பட்ட வினையன்றோ அந்த வாலி 

வகையென்பேன்‌; இல்லையில்லை; முள்ளை முள்ளால்‌ 
எடுக்கின்ற செயல்திறந்தான்‌ என்பான்‌. அந்த 


இனியமகன்‌ வாலிகூற்றைச்‌ சான்றாய்ச்‌ சொல்வான்‌. 


அரக்கனவன்‌ ஆற்றலினை வியந்து பார்த்தே 
அழிந்ததுவே ஆற்றலெலாம்‌ என்று சொல்வேன்‌ 
நெருப்பையவன்‌ பஞ்சுக்குள்‌ சிறைவைத்‌ திட்டான்‌. 
நெருப்புக்கா அழிவுவரும்‌; அழிந்தான்‌ என்பான்‌. 
விருப்பிலவன்‌ எல்லையினைத்‌ தாண்டி விட்டால்‌ 
மின்னலுக்குச்‌ சேதாரம்‌ வருமா என்பேன்‌. 
நெருப்பையொரு கரையானா அரிக்கக்‌ கூடும்‌ 
நினைப்பெழுந்த கணத்தேயே அழிந்தா னென்பான்‌. 
விழுப்புரம்‌ 7.8.88 


கம்பன்‌ பொழில்‌ 91 


19. கம்பன்‌ கற்பகத்‌ தரு 
தருமம்‌ 

தருமத்தைக்‌ காப்பாற்ற வந்த ராமன்‌ 

தாரத்தைக்‌ காப்பாற்றத்‌ தவறிவிட்டான்‌ 
தருமத்தின்‌ நடைபாதைத்‌ துன்ப மெல்லாம்‌ 

தாரணிக்குக்‌ காட்டிடவே நடந்தான்‌ ராமன்‌ 
தருமத்தின்‌ வாழ்வதனைச்‌ சூது கவ்வும்‌. 

தருமமறு படிவெல்லு மென்று சொல்லத்‌ 
தருமத்தை வில்லோடு நடக்க விட்டுச்‌ 

சுவையான கதைசொன்னான்‌ கம்ப நாடன்‌. 
கங்கைநதி வேடளையும்‌ தம்பி யென்றான்‌ 

காட்டில்வாழ்‌ குரங்கினையும்‌ தம்பி யென்றான்‌ 
பொங்கிவரு மறவுணர்வால்‌ வந்து சேர்ந்த 

புத்தலங்கை அரக்கனையும்‌ தம்பி யென்றான்‌. 
எங்கணுமே அன்புவெள்ளம்‌ பெருக்கெ டுக்க 

இருகையால்‌ அருள்வழங்கித்‌ தருமம்‌ என்றும்‌ 
மங்கிவிடா வகையினிலே காத்து நின்ற 


மாவீரன்‌ அறங்காத்த வள்ள லன்றோ. 


92 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


இல்லையென்பார்‌ அங்கில்லை; ஆத லாலே 
இருப்பார்க ளங்கில்லை; பார்க்கும்‌ கண்ணாம்‌ 
கல்வியிலார்‌ அங்கில்லை யாத லாலே 
கற்றவர்க ளங்கில்லை; என்று பாட்டிற்‌ 
சொல்லியொரு சமஉடைமைச்‌ சமுதா யத்தைச்‌ 
சுட்டுகிற கம்பநாடன்‌ சிந்தை கண்டால்‌ 
நல்லதொரு பெருந்தரும நெறியை நாட்டில்‌ 
நடக்கவிடுந்‌ துணிவென்றே போற்றக்‌ கூடும்‌. 
நம்பிவந்த மனைவியவள்‌ கைய ணைப்பில்‌ 
நடந்துவரும்‌ போதினிலும்‌ சுற்றிச்‌ சுற்றி 
நம்பியவன்‌ கண்வலையோ மீனைத்‌ தேடும்‌ 
நாட்டினிலே பொருள்வசதி வந்துவிட்டால்‌ 
கெம்போடு சின்னவீடு பலவாய்க்‌ காணும்‌ 
இருவிளையா டல்களையே பார்க்கும்‌ நாட்டில்‌ 
எம்பிரானை நடக்கவிட்டே ஓர்‌இல்‌ என்னும்‌ 
இனியஅறங்‌ காட்டியவன்‌ கம்ப நாடன்‌. 
பண்பாட்டைக்‌ குழிதோண்டிப்‌ புதைத்து விட்டுப்‌ 
பதவியாசைப்‌ பேயாக ஆடு வோரே 
கண்பட்ட இடமெல்லாங்‌ காணு கின்றார்‌; 
கழிவடைந்தப்‌ பேட்டையென நாட்டை யாக்கூப்‌ 
புண்பட்டுப்‌ புரையோடி நாடு சாகப்‌ 
புத்தாட்டம்‌ போடுகின்ற நம்மி டையே 
பண்பாட்டுச்‌ கரத்தை இராமன்‌ என்று 


படைத்தானே அதுதருமப்‌ படைப்புத்தானே. 


கம்பன்‌ பொழில்‌ 93 


கருமத்தின்‌ கால்வீச்சில்‌ கிளம்பும்‌ தூசி 
தெருக்கல்லைப்‌ பெண்ணாக்கிச்‌ சிரிக்க வைக்கும்‌ 
தருமத்தின்‌ வாள்வீச்சில்‌ மின்னும்‌ 8ற்றுச்‌ 
சண்டாளர்‌ கூட்டத்தைத்‌ தொலைத்து நிற்கும்‌ 
தருமத்தின்‌ வாய்ப்பேச்சில்‌ பொங்கும்‌ அன்பு 
தனிக்காட்டு வேடனையே தம்பி யாக்கும்‌ 
தருமத்தை நடக்கவிட்டே மேன்மை காட்டும்‌ 
தனியாற்றல்‌ நாயகனே கம்ப நாடன்‌. 
மறுத்துரைக்கும்‌ எதிரியினைத்‌ தூங்கும்போது 
மாறுகையும்‌ மாறுகாலும்‌ வாங்கி விட்டுச்‌ 
சிரித்துநிற்கும்‌ மாண்புகளே திகழும்‌ நாட்டில்‌ 
தினந்தோறும்‌ பூபாளம்‌ கொலைகள்‌ தானே! 
செறுத்துநிற்கும்‌ அரக்கனொரு படையுமின்றித்‌ 
தனியாளாய்‌ நிற்கின்ற கோலங்‌ கண்டு 
சிரித்து நின்றே இன்றுபோய்‌ நீ நாளை வாராய்‌ 


என்றுசொன்ன தருமத்தை என்று காண்போம்‌. 


புதுக்கோட்டை 28.7.85 


94 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
வைககள்‌ சைகை eg oe oii od ro Borie என்னக்கு 


20. கம்பன்‌ நெறியில்‌ - பண்பாடு 


எங்கும்‌ பண்பழிந்தே இருக்கின்ற நிலைமையினை 
அங்கம்‌ அங்கமாகக்‌ கம்பன்‌ அறிந்திட்டான்‌ 

வேதனைப்‌ பெருமூச்சை வெளிவிட்டே அந்தச்‌ 
சாதனைக்‌ கவிதைமகன்‌ சலிப்படைந்து புலம்புகின்றான்‌ 
அழுகின்ற கம்பன்‌ அழுகுரலைக்‌ கேட்டிங்கே 
அழுவதற்கே வாருங்கள்‌; அழுகையினைக்‌ கேளுங்கள்‌. 
இந்தப்‌ பிறவியிலே இருமா தரை நெஞ்சிற்‌ 

சொந்த மெனக்கொள்ளாக்‌ தூாயவனைப்‌ படைத்தேன்நான்‌ 
இன்றந்தக்‌ கற்புநெறி எங்கே இருக்கிறது? 

கண்கள்‌ பலபெண்ணைக்‌ கற்பழிப்புச்‌ செய்கிறது 
பண்பாடு எங்கோ பதுங்கிப்போய்க்‌ கிடக்கிறது 
புண்பட்ட அறமங்கே புலம்பித்‌ தவிக்கிறது 

கங்கை வேடனையுங்‌ காட்டுக்‌ குரங்கினையும்‌ 
(இ)லங்கை அரக்கனையும்‌ இராமனுக்குத்‌ தம்பியென்றேன்‌ 
சாதிச்‌ சுவரில்லை தரம்பிரிக்குங்‌ கேடில்லை 
பாதிப்பொன்‌ நில்லாமற்‌ பண்பாடு கொஞ்சியது 


இன்றோ; 


கம்பன்‌ பொழில்‌ 95 
சனக அ தகை ELLE ERS ECE 
சாதிக்‌ கொடும்பேயின்‌ சதிராட்டம்‌ நடக்கிறது 

மீதிப்பேய்‌ தாளம்‌ போட்டுச்‌ சிரிக்கிறது 

சமுதாயத்‌ தோட்டத்தில்‌ சாதிப்பூ மணக்கிறது 

சமுதாயச்‌ சாக்கடையில்‌ சாதிப்பூ வாமணக்கும்‌? 

வேடக்‌ குகனோடு வித்தகராம்‌ அத்திரியும்‌ 

நாடிச்‌ சுவைத்தளித்த நல்லமகள்‌ சபரியும்‌ 

விருந்தோம்பிக்‌ குன்றின்மேல்‌ விளக்காக ஆனார்கள்‌ 
விருந்தோம்பல்‌ இன்றிங்கே எங்கே இருக்கிறது 
செல்விருந்‌ தோம்பி வருவிருந்து பார்க்கின்ற 
நல்லறந்தான்‌ சிவப்புவிளக்‌ கெல்லையில்தான்‌ நடக்கிறது. 


வேறு 
கலையழகு கொஞ்சுகின்ற காவி யத்தைக்‌ 
கைப்பிடிப்பான்‌; பாடங்கள்‌ படிப்பான்‌; அந்தச்‌ 
சிலையழகு கொஞ்சநாளில்‌ கசக்க வேறு 
சின்னவீடு பார்த்திடுவான்‌; மனையாள்‌ தன்னை 
நிலைகுலைய அழித்திடுவான்‌; இந்தச்‌ செய்தி 
நாள்தோறும்‌ படிப்போர்க்குச்‌ சதையென்னும்‌ 
சிலைகடத்தப்‌ பட்டபின்னே அவளுக் காகச்‌ 
சிலையிராமன்‌ பட்டதுயர்‌ மறக்கப்‌ போமோ. 


படித்திடுவார்‌ இராமகாதை; படித்து விட்டுப்‌ 
பண்புகளைப்‌ புறக்கணித்தே வேகத்‌ தோடு 
இடித்திடுவார்‌ பெருமாளின்‌ ஆல யத்தை 
இதுதானே நடப்பிங்கே சீதா என்றே 
துடித்திட்ட இராகவனின்துடிப்புக்‌ கண்டும்‌ 
துணையாக வந்தவளைத்‌ துன்புறுத்தித்‌ 
துடிக்கவைக்கத்‌ தயங்குவதே இல்லை; தீயால்‌ 
சுடுவதற்குத்‌ தோல்கண்டார்‌ தோல்கண்‌ டாரே. 


96 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


அழுகின்ற நெஞ்சங்கள்‌ அழகாகச்‌ சிரிக்கட்டும்‌ 
பழகு தமிழ்நாட்டுப்‌ பண்பாடு சிறக்கட்டும்‌ 
பட்டமரந்‌ தளிர்க்கட்டும்‌; பழம்பழுத்தே தள்ளட்டும்‌ 
கெட்டமனந்‌ திருந்தட்டும்‌; கேடெல்லா மொழியட்டும்‌ 
பாதைகெட்ட பயணங்கள்‌ பட்டென்று நிற்கட்டும்‌ 
பாதை தெரிந்தஅறப்‌ பயணந்‌ தொடரட்டும்‌. 
நல்லோர்க்கு வாழ்வுக்‌ கதவுந்‌ திறக்கட்டும்‌ 
அல்லார்க்குக்‌ கதவம்‌ அன்றே அடைக்கட்டும்‌ 
இராமன்கள்‌ பிறக்கட்டும்‌ சதைகள்‌ வாழட்டும்‌ 
இராமனுக்குத்‌ தொண்டு செய்ய இலக்குவன்கள்‌ 
துடிக்கட்டும்‌ 
பண்பாடு சிறக்கட்டும்‌; புகழ்ப்பாதை திறக்கட்டும்‌ 


மண்மீது தமிழ்ப்பண்பின்‌ மேன்மை உயரட்டும்‌. 


கரரைக்குடி 29.3.80 


கம்பன்‌ பொழில்‌ 97 


21. கம்பன்‌ கவிச்சோலைக்குள்ளே 


மலையின்‌ உயர்ச்சி 


சொல்லை மலையாக்கிச்‌ சொக்கவைக்கு மிந்தக்‌ 
கல்விக்‌ கடல்வீச்சிற்‌ காண்பதெலா மலைதானே! 
சொற்சுவையும்‌ பாடல்‌ தொடையின்‌ பெருஞ்சிறப்பும்‌ 
நற்கவிதை உயர்வும்‌ நன்மலையாய்‌ உயர்கிறது 
பண்பாடும்‌ வாழ்க்கைப்‌ பெருங்குணமும்‌ நல்லொழுங்கும்‌ 
பண்ணியைந்த பாட்டிற்‌ பெருமலையாய்‌ நிற்கிறது 
அந்த மலையின்‌ அருமை எதிரொலியை 

இந்தக்‌ கவியரங்கில்‌ என்பாட்டிற்‌ காட்டுகிறேன்‌. 
பார்க்கு மிடமெல்லாம்‌ பண்பாட்டு நொறுங்கல்கள்‌ 
நோக்குந்‌ திசையெல்லாம்‌ நேர்மைச்‌ சிதறல்கள்‌ 

இந்த வேதனையில்‌ என்னெஞ்சம்‌ மூழ்குகையில்‌ 
வந்தேன்‌ கம்பனவன்‌ கவிச்சோலைக்‌ குள்ளேநான்‌ 
சோலைக்குள்‌ கவிநுழைந்தால்‌ அடடா வோஅந்தச்‌ 
சோலைச்‌ சுகத்தையெந்தக்‌ சொல்லில்‌ நான்சொல்வேன்‌ 
சொல்லழகில்‌ என்றன்‌ சிந்தை நனைகிறது 
வில்லழகன்‌ சிறப்பில்‌ மேனி குளிர்கிறது 

தலையோ நிமிர்கிறது; தமிழ்நெஞ்சங்‌ குஸிர்கிறது; 
மலையின்‌ உயர்ச்சியிலே மனசுபறி போகிறது; 


௧-7 


98 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லரல்‌ 


இளைவிட்டுக்‌ கிளைதாவும்‌ படலங்கள்‌ இன்று 
கலையாக நடக்கிறது; கொள்கை பறக்கிறது 
நனைத்தகை காயுமுன்பே நாக்குப்‌ புரள்கிறது 
நினைத்தவுடன்‌ நாடகத்தில்‌ புதுக்காட்சி பிறக்கிறது 
நன்றிக்குப்‌ பொருளின்று நாட்டில்‌ மறைகிறது 
சொன்னால்‌ புரியாத தத்துவமாய்‌ ஆகிறது. 

கும்ப கருணனெனும்‌ நன்றிப்‌ பேருருவைக்‌ 

கம்பன்‌ காட்டுகிறான்‌. கைகள்‌ குவிகிறது 
தலையோ நிமிர்கிறது. தமிழ்நெஞ்சங்‌ குளிர்கிறது 
மலையின்‌ உயர்ச்சியிலே மனசுபறி போகிறது. 


அணைத்த கையோடு அகமுடையாள்‌ வரும்போதே 
இணைவிழிகள்‌ கடைவீதி எல்லாம்‌ மேய்கிறது; 
கண்ணாலே கற்பழிக்கும்‌ காம விற்பனர்கள்‌ 
பெண்ணுக்கு மட்டும்‌ பேசிவைத்தார்‌ கற்பதனை; 
இந்தப்‌ பிறவியிலே இருமா தரைநெஞ்சிற்‌ 

சொந்த மெனக்‌ கொள்ளாத்‌ தரயவனைக்‌ கண்டென்றன்‌ 
தலையோ நிமிர்கிறது; தமிழ்நெஞ்சங்‌ குளிர்கிறது 
மலையின்‌ உயர்ச்சியிலே மனசுபறி போகிறது. 


பின்னிருந்து தாக்கிக்‌ கொன்று பழிவாங்கும்‌ 
வன்மனந்தான்‌ இன்றைக்கு வாழ்வில்‌ உயர்கிறது. 
இராவணன்‌ படையிழந்தான்‌; எதிரில்‌ நிற்கின்றான்‌ 
இராமன்‌ பார்க்கின்றான்‌ இதயம்‌ நெகிழ்கின்றான்‌. 
இன்றுபோய்ப்‌ போர்க்கு நாளைவா எனச்சொல்லி 
அன்போ டனுப்புகிறான்‌. அப்பண்புக்‌ &டேது? 
போர்க்களத்தும்‌ ௮அறம்படைத்த பண்புயர்வைக்‌ காண்கின்றேன்‌ 
தலையோ நிமிர்கிறது; தமிழ்‌ நெஞ்சங்‌ குளிர்கிறது 
மலையின்‌ உயர்ச்சியிது; மனசுபறி போகிறது. 


- 


கம்பன்‌ பொழில்‌ 99 


அண்ணன்‌ தம்பியென அணைத்துக்‌ கிடப்பார்கள்‌. 
பின்வந்து பெருங்குழியைத்‌ தோண்டிப்‌ புதைப்பார்கள்‌ 
உடன்பிறப்புத்‌ தோழர்கள்‌ உருவாக்கும்‌ சதிச்‌ செயலில்‌ 
உடன்பிறந்தே கொல்கின்ற நோயும்‌ புறங்காணும்‌ 
ரத்தத்தின்‌ ரத்தங்கள்‌ நாள்தோறும்‌ மோதிச்‌ 

செத்துத்‌ தொலைப்பார்கள்‌; சரித்திரம்‌ படைப்பார்கள்‌; 
பண்பாட்டைப்‌ புதைப்பார்கள்‌; பதைக்காமல்‌ அவரவர்கள்‌ 
தன்பாட்டைப்‌ பார்ப்பார்கள்‌; தன்னலத்தில்‌ மூத்தவர்கள்‌. 
ஆட்சிப்‌ போட்டியிலே அறுபடுந்‌ தலைகட்குச்‌ 
சாட்சியும்‌ வேண்டுமோ; சரித்திரமே அதுதானே 
ஏறிவிட்ட பேரை இறக்குதற்கும்‌, தானாட்சி 

ஏறுதற்குந்‌ தானே இயங்குதிங்கே அணியெல்லாம்‌ 
கம்பன்‌ சோலையிலோ காட்சிகள்‌ மாறிப்போய்ச்‌ 
செம்பொன்னாய்‌ ஒளிர்கிறது; சிறப்பாய்‌ மிளிர்கிறது 
பரதனுக்‌ காட்சியினைப்‌ படைத்துப்‌ பார்க்கவெனப்‌ 
பெரிய உயிர்போக்கிப்‌ பெற்றிட்டாள்‌ கைகேயி. 


அந்த ஆட்சியினை அடச்சீ எனஒதுக்கி 

நொந்துபோய்‌ இராமனிடம்‌ நெஞ்சங்‌ கதறினான்‌ 
பொறுப்பில்‌ அமராமல்‌ இராமன்தன்‌ பாதுகையை 
பொறுப்போடு ஆளவைத்தான்‌. தொண்டனாய்‌ அவனானான்‌ 
அன்புப்‌ பரதன்‌ அரும்பண்பு மலையுச்சி 

நின்று சிரிக்கிறது; நினைவில்‌ இனிக்கிறது 

தலையோ நிமிர்கிறது; தமிழ்நெஞ்சங்‌ குணிர்கிறது 


மலையின்‌ உயர்ச்சியிலே மனணசுபறி போகிறது. 


100 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


மூக்கறுந்த நங்கை மோகவல்லி சூர்ப்பநகை 

நாக்கில்‌ தெறித்ததெலாம்‌ நல்லமுதச்‌ சுவைத்துளிகள்‌ 
சாதுரிய வட்டம்‌; சதுரங்க மாயவலை 

மாதவள்தோற்‌ றாலென்ன! மயக்கமின்றும்‌ வருகிறது. 
நாணத்துக்‌ கோர்வடி.வாய்‌ நங்கை நின்றதுவும்‌ 
கோணிப்போய்க்‌ காமக்‌ குறிப்பைச்‌ சொன்னதுவும்‌ 
மூக்கழந்த வேகத்தில்‌ மூத்தவனாம்‌ இராவணனை 
வாக்கால்‌ வீழ்த்தியதும்‌ வடித்தெடுத்த சுவைக்குவியல்‌ 
தலையோ நிமிர்கிறது தமிழ்நெஞ்சங்‌ குளிர்கிறது 
மலையின்‌ உயர்ச்சியிலே மனசுபறி போகிறது. 


புதுக்கோட்டை 27, 7. 80 


கம்பன்‌ பொழில்‌ 101 


22. கம்பனில்‌... கடமை 


சொத்துப்‌ பிரிவினையில்‌ சொந்தத்‌ தகப்பனையே 
குத்திக்‌ கொலைசெய்யும்‌ கொலைகாரர்‌ ஏராளம்‌ 
இந்தச்‌ சூழ்நிலையில்‌ இனிய தமிழ்க்கம்பன்‌ 

தந்த கதைகண்டால்‌ நெஞ்சம்‌ இனிக்றெது 

முடிகூட நாளை 'வாமகனே' என்றழைத்தான்‌. 
நடைபோட்டுச்‌ செம்மாந்து இராமன்‌ நடந்துவந்தான்‌ 
முடியில்லை காடாளப்‌ போமகனே என்று சொன்னான்‌ 
தடையின்றி மகிழ்வோடு தங்கமகன்‌ நடந்து சென்றான்‌. 
தந்தையின்‌ சொற்காக்கும்‌ கடமையின்‌ முன்னாலே 
இந்தப்‌ பேரரசு எனக்குச்‌ சிறுதூசு; 

என்றெழுந்து காடுசென்ற இராமன்‌ கடமையினை 
இன்றைக்கும்‌ நினைக்கையிலே இதயம்‌ இனிக்கிறது 
அன்றலர்ந்த செந்தா மரையினை வென்றமுகம்‌ 

நின்று கடமையினை நெஞ்சில்‌ பதிக்கிறது. 


102 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
AS Sbarro மபர்‌ oto As Dat pen படபட டட்ட பட 


அண்ணன்‌ சொல்லை அவன்தம்பி கேட்பதில்லை 
எண்ணத்தில்‌ பணிவோ என்றும்‌ இருப்பதில்லை. 
பிஞ்சிலே மூத்துப்‌ பெரியவனுக்‌ கறிவுரைகள்‌ 
அஞ்சாமற்‌ கூறும்‌ தம்பிகளே ஏராளம்‌ 
கம்பன்‌ சோலையிலே புதுக்காட்? விரிகிறது 
அன்பிற்‌ குளித்தெழுந்த தம்பிமூலம்‌ தெரிகிறது 
மண்ணாளும்‌ வாய்ப்பிழந்து வனமாள வந்தமகன்‌ 
எந்நாளும்‌ தனையாள அவன்தொண்டில்‌ இவன்‌ கரைந்தான்‌. 
தன்மேனி நிழல்கூடத்‌ தன்னடியில்‌ மறைவதுண்டு 
அன்புரு வானதம்பி அண்ணனைப்‌ பிரிந்ததில்லை 
தூங்காத கண்கள்‌ துவளாத தொண்டுள்ளம்‌ 
ஏங்காத உணர்வுகள்‌ இளைக்காத பெருவீரம்‌ 
துடிப்புடைய வீரன்‌ செய்திட்ட கடமையினைத்‌ 
தொடுத்து நினைத்தாலே தழைக்கிறது நம்நெஞ்சம்‌. 
நெருப்பாகிச்‌ £றிடுவான்‌; அண்ண னெனும்‌ நீரில்‌ 
நெருப்பவியத்‌ தன்னெஞ்சப்‌ பூவையவன்‌ கால்வைப்பான்‌; 
தம்பிக்கு வராத சோதனையா? மாயமானை 
நம்பிச்‌ சென்றதனால்‌ நடந்தவை போதாதா? 
நெருப்புக்குள்‌ குளித்தெழுந்து சுடர்விடுந்‌ தங்கம்போல்‌ 
விருப்பமுடன்‌ சோதனையுள்‌ சுடர்விட்டான்‌ 
இலக்குவன்தான்‌ 
அன்புருவம்‌ இலக்குவன்செய்‌ அருங்கடமைத்‌ திறம்‌ நந்தம்‌ 
என்புருகச்‌ செய்கிறது. இதயம்‌ நிறைக்கிறது. 


கம்பன்‌ பொழில்‌ 103 


அங்கே ஒரு தம்பி அண்ணனைப்‌ போல்வீரன்‌ 
கங்குகரை யில்லாத கடமை யுணர்வுடையான்‌ 
தூங்கி யெழுந்தமகன்‌ 'தோன்றியதா போ'ரென்றான்‌? 
வாங்கிவந்த வினைபழுத்து விட்டதா எனக்கேட்டான்‌ 
குலச்சிறுமை செய்தாய்‌; விட்டுவிடு சானகியை 
அழித்துக்‌ கொள்‌ ளாதே எனக்சொன்னான்‌ ஏறவில்லை 
ஆனவரை சொல்லிப்‌ பார்த்துவிட்டே இனியிங்கே 
தானவனுக்‌ காற்றும்‌ கடமையில்‌ தெளிந்திட்டான்‌. 
நெருப்பினைக்‌ காதலித்து நீளிலங்கை வைத்திட்டே 
உருக்குலைந்தே அழியப்போம்‌ உடன்பிறப்பை 
உணர்ந்திட்டான்‌ 
தடுக்க வழியில்லை. தமையன்‌ திருந்தவில்லை 
படைக்கலம்‌ பூண்டு பலியாக முடிவு செய்தான்‌ 
போர்க்கோலம்‌ பூண்டுவிட்ட அண்ணனுக்காய்க்‌ 
கும்பகன்னன்‌ 
போர்க்களத்தில்‌ மாண்டு புகழ்நிறுத்திச்‌ சென்றிட்டான்‌ 
அண்ணன்‌ வழிதவறென்‌ றறிந்தபின்னும்‌ அவனுக்காய்த்‌ 
தன்னுயிரைத்‌ தந்ததம்பி கடமையை வியக்கின்றோம்‌ 
அறமெடுத்துச்‌ சொல்லி அழிந்திட்ட அவன்கடமைத்‌ 
திறங்கண்டு நெஞ்சம்‌ இளைத்து மகிழ்கிறது. 


404 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
பதக்க க பவல்‌ அரக்க பபப அம்மிக்‌ 1 to alos DA ALL) 


வாலியெனும்‌ சுடுநெருப்பு வதைக்காத மலையில்போய்‌ 
காலமெலாம்‌ சிறையிருந்தான்‌ அவன்தம்பி சுக்கிரீவன்‌ 
தாரத்தைத்‌ தனதாக்கித்‌ தம்பியைக்‌ கொல்லுதற்குக்‌ 
தாரை நாயகன்‌ கொதிப்பேறி நின்றிட்டான்‌ 

சொல்லின்‌ செல்வனெனும்‌ சுந்தர அனுமன்தான்‌ 
நல்லமைச்ச னாகி நாயகனைக்‌ காக்கின்றான்‌. 
துணைதேடி நல்ல துணைதேடி வந்தவரைத்‌ 
துணையாகச்‌ சேர்த்துச்‌ சுக்கரிவ னைக்காத்தான்‌; 
அரசனுக்‌ கவனாற்றும்‌ அருமைக்‌ கடமையின்‌ 
திறனறிந்து நெஞ்சம்‌ இளைத்து ம௫ழ்கிறது 

கூனியவள்‌ செயல்கூடக்‌ கொடுமையாய்‌ தெரிந்தாலும்‌ 
இராணிக்குச்‌ செய்திட்ட கடமைநிலை ஏற்றதுதான்‌. 
நீரற்ற பாலை நெடுவழியில்‌ தவிக்கையிலே 

நீரூற்று, சோலைநிழல்‌ நிறைந்து காணுதல்போல்‌ 
சமுதாயப்‌ பாலைவழித்‌ தவிப்புப்‌ பயணத்தில்‌ 
அமைவுடைய கம்பன்‌ அருநிழலாய்த்‌ திகழ்கின்றான்‌ 
கடமைத்‌ திறனாற்றிக்‌ கவிதையில்‌ நிற்பவர்கள்‌ 
படமாக விரிந்து பாடமாகத்‌ தெரிதின்றார்‌ 

அழகான கம்பன்‌ அருமைக்‌ கவிதையிலே 


ன மதல வட கடட 
பழகிவரும்‌ உள்ளம்‌ பண்பிலே தவறாது. 


சேலம்‌ 17.1.82 


கம்பன்‌ பொழில்‌ 105 


20. கம்பன்‌ 


- கலைவளம்‌ 
வான்மீகக்‌ கதையெடுத்தான்‌; வளர்ப்பதிலோர்‌ 
முறைவகுத்தான்‌ 

தான்‌என்றும்‌ நிற்கின்ற தனிமுத்‌ திரை பதித்தான்‌ 
ஆனவரை தமிழ்ப்பண்பின்‌ அடிசருக்கா வகைகாத்தான்‌ 
தேன்சுவையின்‌ திருப்பங்கள்‌ தேவையுள 

இடத்தமைத்தான்‌ 
நான்‌என்னும்‌ அகந்தைரத்த நாளமெல்லாம்‌ கலந்துவிட்டால்‌ 
வானளவு கொடுமை வளர்ந்துவிடும்‌ அந்த ரத்தம்‌ 
தானெடுத்துக்‌ குடல்சரித்துத்‌ தூய்மைசெயக்‌ கம்பத்தில்‌ 
தான்வெடிக்கும்‌ நரசிங்கம்‌, கம்பனவன் கலைப்படைப்பு. 
தொட்டிழுத்தால்‌ தமிழ்ப்பண்பு தூளாகிப்‌ போகுமெனச்‌ 
சுற்றியுள்ள இடத்தொடு தூக்கிடவே இராவணனை 
விட்டகதை தமிழ்த்தரய்மை காத்தகதை; அந்ததிடம்‌ 
எட்டமுடி யாப்பெருமை இன்கம்பன்‌ கலைப்படைப்பு 
அறமுணர்ந்த நெஞ்சங்கள்‌ அகங்கலந்து வாதிடுங்கால்‌ 
அறமில்லை யென்றுணர்ந்தும்‌ அண்ணனுக்கே சாகின்றேன்‌ 
வரமாட்டேன்‌ கும்பிட்டு வாழகில்லேன்‌ என்றுசொன்ன 


திறத்தாலே வாழ்கின்ற இடம்‌ கம்பன்‌ கலைப்படைப்பு. 


106 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
roads Broil ool tortor தமாம்‌ ய்ய ta, 


வேற 
மலையுருவிச்‌ செல்வதுபோல்‌ இராம ம்பு 
மார்புருவிச்‌ செல்லுவதைப்‌ பிடித்தி முத்து 
நிலை யுருக மறைந்தெய்த வேந்தே பிரிவால்‌ 
நீயுருகில்‌ போனாயோ பிழைத்துவிட்டாய்‌ 
சிலையுருவாம்‌ தையினை மீட்க வேண்டின்‌ 
செய்வேனே நொடிக்குள்ளே ''எனப்பு லம்பி 
மலையுருக மரமுருகப்‌ பேசும்‌ வாலி 


மூலத்தை விஞ்சுகின்ற கலைப்ப டைப்பு. 


வேறு 

அரசியற்‌ கலை 
பேசாத இராமச்‌ சந்திரனைக்‌ கலைஞனிவன்‌ 
பேசவைத்தான்‌ அரசியலைப்‌ பேசுகிறான்‌ தெளிவாக 
காசினியி லாட்சி கைப்பற்றி விடலாம்பின்‌ 
தூசாகிப்‌ பறக்காமல்‌ தாங்குவது தான்பெருமை. 
அரசியலிற்‌ பூனை யானையென்றே எவருமில்லை 
தரங்குறைத்துப்‌ பார்த்துத்‌ தடுமாறித்‌ தவிக்காதே 
சிறியவனும்‌ பொருள்வளத்தால்‌ சிறந்திருக்கும்‌ மானும்‌ 
தரத்தினிலே ஒன்றாவார்‌ தாங்குகின்ற மன்னனுக்கே. 
சிறுதூசே யென்றாலும்‌ கண்ணில்‌ விழுந்துவிட்டால்‌ 
உறுத்துங்காண்‌; கூனிகதை மறக்காதே என்றும்நீ; 
உருவாகும்‌ தீயவரை உடனே பொசுக்கிவிடு 
பெரிதாகும்‌ தீயெச்சம்‌; பின்னிருந்து தவிக்காதே! 


கம்பன்‌ மொழில்‌ 107 


என்றெல்லாம்‌ சுக்கிரீவற்‌ கெடுத்துரைக்கும்‌ அரசியலில்‌ 
நன்றாகக்‌ காண்பதெது; இராமன்‌ புகழதுவா! 


பொன்லாத கம்பன்‌ புகழன்றோ தெரிகிறது 
வென்றொளிருங்‌ கலைவளத்தை வேணடட்டுந்‌ காண்கின்றோம்‌. 
(வேறு) 
வில்வளத்தை இராமனிடம்‌ படைத்தான்‌ ; விஞ்சும்‌ 
வீரத்தை இலக்குவனில்‌ கொடுத்தான்‌; நல்ல 
சொல்வளத்தைக்‌ காட்டுதற்கே அனுமன்‌ வந்தான்‌ 
சொல்லிற்கே செல்வனந்தச்‌ சுந்த ரன்தான்‌ 
வெல்லுவகை துணைசேர்க்கும்‌ போதும்‌ மீள 
வேறுவகை உரையாற்றும்‌ போதும்‌ அந்தச்‌ 
சொல்வேந்தன்‌ பேச்சினிலே கம்பன்‌ காட்டும்‌ 


சொல்வளத்தைக்‌ கண்டுமனம்‌ சொக்கிப்‌ போவோம்‌. 


மருத்துவத்தை இவனென்ன விட்டா வைத்தான்‌ 
மனிதருடை உடலினிலே தோன்றும்‌ புண்ணை 
அறுத்தெறிதல்‌; குருதிமாற்றல்‌; நெருப்பில்‌ காட்டி 
அப்புண்ணை வேகவைத்தல்‌ என்றே மிக்க 
மருத்துவமாம்‌ நுண்கலையை விளக்கிச்‌ சொல்வான்‌ 
மாக்கவிஞன்‌ அச்சின்ன நெஞ்சுக்‌ குள்ளே 
உருவாகி வுள்ளபொருள்‌ உலகின்‌ மட்டாம்‌ 


ஓன்றொன்றாய்ச்‌ சுவைத்தாலும்‌ ஆயுள்மட்டம்‌. 


108 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
வதக்கல்‌ அ அ மனிதம்‌ i மலம பட்ட ப 


(வேறு) 

மூக்கறுந்து போனவளை முன்னழகு தீர்ந்தவளை 
ஏக்கத்தால்‌ நெஞ்சம்‌ எரிமலையா யானவளைக்‌ 
கூக்குரலிட்‌ டே௮ண்ணன்‌ கோபம்‌ வளர்ப்பவளை 
பார்க்கின்றோம்‌ சுவைக்கின்றோம்‌; படைத்தவனின்‌ 

கலைவளத்தால்‌ 
முதுகோடு நெஞ்சும்‌ முழுதும்‌ வளைந்தவளை 
முதுகொடிய தமை மூவுலகும்‌ படைப்பவளை 
மதுக்குழலாள்‌ கைகேயி மனத்தை ஓடித்தவளை 
இதுவரைக்கும்‌ நிவைக்கின்றோம்‌; எழுதினவன்‌ 

கலைவளத்தால்‌. 
மேருமலை யிரண்டை இருபக்கம்‌ வைத்ததுபோல்‌ 
விறுபெறும்‌ தோள்கள்‌ விளங்குடலங்‌ கொண்டவனை 
நூறுநூறு குடங்கள்‌ நுங்கிவிட்டே எழுபவனை 


மாறிமாறி நினைக்கின்றோம்‌ மாக்கவிஞன்‌ கலைவளத்தால்‌. 


இமயம்‌ தலைவணங்கி எறும்பைமண்டி யிட்டதுபோல்‌ 
அமைந்த புகழனைத்தும்‌ அடியோடு 8ழாகக்‌ 

குடைகின்ற உளத்தோடு கெஞ்சுகின்ற இராவணன்தான்‌ 
நமையுருக்கி நிற்கின்றான்‌ நடத்துபவன்‌ கலைவளத்தால்‌. 
கோசலத்தை மிதிலையினைக்‌ கொஞ்சும்‌ இலங்கையினை 
மாசகலப்‌ புகழுங்கால்‌ வளர்கலைகள்‌ வளத்தினையே 
பேசுகிற கம்பன்‌ பெருமையிலே திளைப்போம்நாம்‌ 
வீசுபுகழ்ச்‌ கவிவன்மை விஞ்சிடுமே கலைவளத்தால்‌. 


தேரழுந்தரர்‌ 7.4.74. 


கம்பன்‌ பொழில்‌ 109 
24, கம்பன்‌ - மருதம்‌ 


மழைபெய்தால்‌ புல்முளைக்கும்‌; அதுவுங்‌ கூட 
மறுநாளே நிறம்மாறும்‌ மாவட்‌ டம்நான்‌; 
மழைபெய்தால்‌ நீர்வருமே வாய்க்கால்‌ அந்த 
மாதிரியில்‌ பெரிதா இருக்கு மென்று 
குழைவாக ஆறுபற்றி மகற்குச்‌ சொல்வேன்‌; 
குறையாத சீவநதி என்ன என்பான்‌ 
அழுகின்ற தம்பியவன்‌ மூக்கைப்‌ பார்ப்பாய்‌ 
அதுதாண்டா சீவநதி எனமு டி.ப்பேன்‌. 


ஆற்றுவளம்‌ நானறிந்த தவ்வ ளவ்வே 
அறிந்திருந்தும்‌ என்னைப்போய்‌ மருதமென்னும்‌ 
சேற்றுவளம்‌ பாடென்றா லென்ன செய்வேன்‌? 
சிரிப்புவளம்‌ நீர்காணப்‌ பலிதான்‌ நானா! 
நாற்றுவளம்‌ வேண்டாமா? வயலி லெல்லாம்‌ 
நடுகைவளம்‌ வேண்டாமா? பார்த்துத்தானே 
கூற்றுவளம்‌ கவிதையிலே கூட்ட வேண்டும்‌ 
கொடும்பாலை நிலத்தினிலே பயிரா தோன்றும்‌? 
பச்சைநிறக்‌ கம்பளத்தைக்‌ காற்றில்‌ சற்றுப்‌ 
படபடக்க வைத்ததுபோல்‌ தென்ற லாங்கே 
இச்சையுடன்‌ நடைபயிலப்‌ பயிர்க ளெல்லாம்‌ 
எழில்பொங்க நெளிந்தாடி வாவா என்னும்‌! 
பச்சையுடல்‌ தொட்டணைத்துத்‌ தழுவிச்‌ செல்லும்‌ 
பனித்தென்றல்‌ செயல்காண நாணி நண்டு 
இச்சென்று வளையுள்ளே ஒடுங்கும்‌ பின்னே 
இட்டவந்து தலைநீட்டிக்‌ குறும்பாய்ப்‌ பார்க்கும்‌. 


110 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
dh க cd டடபிப்யயயயயயயியயய யமம்‌ 


ஏரதையா மருதத்தான்‌ நடத்து கின்றான்‌? 
இயல்கன்ற நம்வாழ்வை நடத்து கின்றான்‌ 
தாரதுதான்‌ சிறுகோலா; இல்லை இந்தத்‌ 
தாரணியை நடத்துகின்ற செங்கோ லேதான்‌ 
யாரதனை இன்றைதுகிங்‌ குணரு கின்றார்‌. 
எடுப்பார்கைப்‌ பிள்ளையென உழவ னானான்‌ 
சீர்மறந்து நிலைமறந்து தடுமா றிப்போய்ச்‌ 
செயல்மறந்து கிடக்கின்றான்‌; மருத மன்னன்‌. 


பிடிக்குள்ளே முடியடக்கி ஒன்றி ரண்டாய்ப்‌ 

பிரித்துநட்டுச்‌ செல்லுகின்ற தாய்க்கு லத்தின்‌ 
பிடிக்குள்ளே முடியடக்கம்‌; ஆனா லந்தப்‌ 

பேதைகளோ பொருளுக்குள்‌ அடங்கிப்‌ போனார்‌ 
பிடியிடையைப்‌ பிடிப்பதற்கும்‌ காளை நெஞ்சம்‌ 

பொருளெடையைப்‌ பார்ப்பதனால்‌ வாழ்க்கை என்றும்‌ 
பிடிபடாத தத்துவமாய்ப்‌ போகப்‌ பெண்கள்‌ 


பெரும்பெண்டாய்‌ மணமின்றிக்‌ கழிகன்‌ றார்கள்‌. 


மருதம்‌ பேசுகிறது 
செழிப்புக்குப்‌ பதவுரைநான்‌; இயற்கை யன்னை 
சிரிப்புக்கு விரிவுரைநான்‌; உழவர்‌ நெஞ்ச 
விழிப்புக்குத்‌ தெளிவுரைநான்‌; நாட்டு மக்கள்‌ 
வினைமுயற்ஒித்‌ தீர்ப்புரைநான்‌; ஆள்வோர்‌ ஆட்சி 
நலததுக்குச்‌ சான்றுரைநான்‌; நிலவு கின்ற 
நன்மைகளின்‌ அளவுரைநான்‌; நல்ல நாட்டு 
வளர்ச்சிக்கு வாழ்த்துரைநான்‌; வருங்‌ கா லத்தின்‌ 


வரவேற்பு உரையாயும்‌ நானி ருப்பேன்‌. 


கம்பன்‌ பொழில்‌ 


வயல்வெளியில்‌ பயிராக நடனம்‌ செய்வேன்‌ 
வாய்க்காலில்‌ புல்லாகப்‌ படுத்தி ருப்பேன்‌ 
அயலங்கு மரமாக நிமிர்ந்து நிற்பேன்‌ 
அசைகாற்றில்‌ இலையாக ஆடி. நிற்பேன்‌ 
கயல்மோதித்‌ தாமரையாள்‌ நளினங்‌ காட்டக்‌ 
கம்பளமாய்க்‌ குளத்தினிலே விரிந்தி ருப்பேன்‌ 
வியனுலகம்‌ நான்சிரித்தால்‌ சிரிக்கும்‌; இன்றேல்‌ 
வேதனையின்‌ வாய்ப்பட்டுக்‌ கருகிப்‌ போகும்‌. 


சேற்றுக்குள்‌ ஏரோட்டி நடந்து செய்யும்‌ 
செயலுக்குள்‌ சிறப்பூட்ட வில்லை யென்றால்‌ 
சோற்றுக்குள்‌ கைநீட்ட வழியில்‌ லாமல்‌ 
துன்பத்துள்‌ இவ்வுலகம்‌ மூழ்கச்‌ சாகும்‌. 
நாற்றுக்குள்‌ ளிருக்கின்ற கருவுக்‌ குள்ளே 
நாட்டுயிரின்‌ கருவிருக்கும்‌; நான்தான்‌ அந்த 
நாற்றெல்லாம்‌ மேனியிலே தாங்கி நிற்பேன்‌ 


நான்தானே உயிர்க்கெல்லாம்‌ உயிரா யாவேன்‌. 


மருதத்தை அரசனாக்கி மனம்ப நிக்கும்‌ 
மயிலினத்தை மங்கையராய்‌ ஆடச்‌ செய்து 
பெருமலராம்‌ தாமரையை விளக்கா யாக்கி 
பிறந்துவரும்‌ இடிமுழக்கம்‌ முழவாய்க்‌ கூட்டி 
விரியலையைத்‌ திரைச்சீலை யாக்கி ஆங்கே 
விழிக்கின்ற குவளைகளைச்‌ சுவைஞ ராக்கித்‌ 
தருகின்றான்‌ அரசவையாய்க்‌ கண்டு நெஞ்சம்‌ 
தடுமாறி மயங்குகிறோம்‌ கள்ளுண்‌ டாற்போல்‌. 


111 


112 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


களைபறிக்கச்‌ செல்கின்றார்‌ உழவர்‌; வீட்டுக்‌ 
கட்டழகி முகம்கண்வாய்‌ எல்லாம்‌ ஆங்கே 
களையாகக்‌ கண்டிடவே பறிக்க அஞ்சிக்‌ 
கண்மயங்கிச்‌ சோர்கின்றார்‌; என்று காட்டும்‌ 
சுளைக்கவிதை காணுகின்றோம்‌ உடனே பாட்டில்‌ 
சுருக்கென்று குத்துகிறான்‌; சிறிய வர்கள்‌ 
பிழைப்பாரோ பெண்கள்பால்‌ வைத்த நேயம்‌ 


பாவிமகன்‌ சுவையாகக்‌ கிண்டல்‌ செய்வான்‌. 


நங்கையர்கள்‌ கல்லூரி செல்லுங்‌ காலம்‌ 

நம்பிகளின்‌ படைபின்னால்‌ போகக்‌ காண்போம்‌ 
நங்கையர்க்குப்‌ பாதுகாப்பு; நாட்டுத்‌ தொண்டு; 

நம்‌ கவிஞன்‌ மருதநிலங்‌ காட்டு கின்றான்‌ 
நங்கையர்கள்‌ செல்வாராம்‌; அவர்பின்‌ னாலே 

நடப்பனவாம்‌ ஆண்மயில்கள்‌; பெண்ம யில்போல்‌ 
மங்கையர்கள்‌ சாயலங்கே இருப்ப தாலே 


மயங்கினவாம்‌ ஆண்மயில்கள்‌; கொன்றுவிட்டான்‌. 


அன்னத்தைப்‌ பார்க்கின்றான்‌ இராமன்‌; சதை 
்‌ அழகுநடைக்‌ கஞ்சியது ஒதுங்கக்‌ கண்டே 
சின்னமுறு வல்செய்தான்‌; நங்கை நல்லாள்‌ 
திமிர்ந்தநடை யானையொன்று அவனைக்‌ காண 
எண்ணத்தில்‌ நாணுற்றே மீள்வ தாக 
இளமுறுவல்‌ புதிதாகச்‌ செய்தாள்‌; ஆங்கே 
மின்னல்போல்‌ இருமுறுவல்‌ மோதுங்‌ காட்டி 


மேதியினிற்‌ கிடைக்காத கம்பன்‌ காட்‌! 


கிருப்பத்கரர்‌ (N.A) 29.8.82 


கறத் பணிக ட ட ர 


25. கம்பன்‌ எண்துறை மேதை 


“இலக்கணப்‌ பூலவன்‌' 


உயிரெழுத்துத்‌ தெரிவீரா என்பேன்‌; எங்கள்‌ 
உயிரெடுக்கு மேயதனைத்‌ தெரியும்‌ என்பார்‌; 
உயிர்மெய்யை அறிவீரா என்பேன்‌; எங்கள்‌ 
உயிரோடு மெய்யறுக்கும்‌ அறிவோம்‌ என்பார்‌; 
உயிரளபு ஓற்றளவு சார்பு என்பேன்‌ 
உயிர்போன பிணங்கள்போல்‌ அவரி ருப்பார்‌; 
பயிற்றுவிக்க வகுப்பினிலே உயிர்கொ டுத்துப்‌ 
பாட்டரங்கில்‌ உயிர்பிழைத்துத்‌ திரிந்து வந்தேன்‌. 
அதுபொறுக்க வில்லையாளஎம்‌ அய்யா வுக்கே! 
அலைகடலை விட்டமாலின்‌ கதையைக்‌ கம்பன்‌ 
மதுகைக்கத்‌ தந்தானே, அதிலே கேட்போர்‌ 
மனந்தைக்கப்‌ பாடுதற்குப்‌ பொருளா இல்லை? 
எதுகருஇ இலக்கணத்தை எனக்குத்‌ தந்தீர்‌? 
என்னபிழை செய்தேனிச்‌ சிறுவன்‌? அய்யா 
இதுபொறுப்ப தில்லையெனப்‌ பீமன்‌ போல 


எரிதழலா தேடுவேன்நான்‌? பாடிப்‌ பார்ப்பேன்‌. 


114 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


தேமாவும்‌ புளிமாவும்‌ அதனை விட்டால்‌ 
செயப்பாட்டு வினையும்‌ சொல்‌ தமிழ்வ குப்பு 
மாமாவா கம்பநாடன்‌; கற்ப வர்தம்‌ 
மனம்விரும்பாப்‌ பாடத்தைத்‌ திணித்து நோகும்‌ 
சாமான்ய ஆசிரியர்‌ தொழிலா பாட்டுச்‌ 
சக்ரவர்த்தி செய்திட்டான்‌? இல்லை இல்லை 
தேமாவும்‌ தீம்பலாவும்‌ தோற்றுப்‌ போகும்‌ 
இத்திப்புச்‌ சுளையன்றோ இராம காதை. 


அதற்குள்போய்‌ இலக்கணத்தைத்‌ தேட லாமா? 
அமுதத்தில்‌ கல்தேடி. நோக லாமா! 
கதகதப்பும்‌ புத்துணர்வும்‌ ஊட்டு இன்ற 
கவிதையிற்போய்‌ எழுத்தெண்ணி நைய லாமா? 
கதைநடப்பும்‌ காவியத்தின்‌ இடைநெளிப்பும்‌ 
கண்சிமிட்டும்‌ சுவைவீச்சும்‌ கண்டு நெஞ்சம்‌ 
குதிபோட நீர்வீழ்ச்சி குளிப்ப தல்லால்‌ 
_ குற்றியலு கரம்தேடித்‌ திரிய லாமா? 


அவனுக்குத்‌ தெரியாத இலக்க ணம்மா 

அவனெடுத்துப்‌ பாடாத விதிமுறையா? 
அவனுக்குப்‌ புரியாத சமுதா யம்மா 

அவன்‌ காட்டாப்‌ பொருளியலா! அக்கா லத்தில்‌ 
அவனுக்கு வாராத அறிவி யல்லா! 

அத்துணையும்‌ கையாளும்‌ கம்ப நாட்டான்‌ 
எவனுக்கும்‌ வழிகாட்டும்‌ இலக்க ணங்கள்‌ 


எத்துறைக்கும்‌ பாவயலில்‌ சிறக்க நட்டான்‌. 


கம்பன்‌ பொழில்‌ 115 


எங்கேயும்‌ மரபுக்க ளுடைக்கப்‌ பட்டால்‌ 
இலக்கணமாம்‌ வரையறைகள்‌ நொறுக்கப்‌ பட்டால்‌ 
எங்கேயும்‌ இலக்கணத்தை மீற லொன்றே 
இலக்கணமென்‌ றாகிவிட்டால்‌ நமது நாட்டுக்‌ 
கங்கைநதி வீடுகளைக்‌ குளிப்பாட்‌ டாதா! 
காவிரியும்‌ ஊருக்குள்‌ விளையா டாதா? 
எங்கெங்கும்‌ கொடும்பேய்கள்‌ ஆட்டம்‌ போடும்‌ 
இடுகாடாய்‌ நம்நாடு மாறி டாதா? 
இலக்கணமில்‌ லாஆட்ட அரங்க மாக 
இலங்கைத்தீ விலங்கியது; அவராட்‌ டத்தால்‌ 
கலக்கமிகக்‌ கொண்டார்கள்‌ முனிவர்‌; வாழ்க்கை 
கலங்கிடவே கண்டார்கள்‌; அந்நே ரத்தில்‌ 
இலக்கணமாம்‌ நெறிநிறுத்த இராமன்‌ வந்தான்‌ 
இனிமையெங்கும்‌ தவழ்ந்திடவே நடந்தான்‌; அந்த 
இலக்கணத்தை இலக்கியமாய்க்‌ கம்பன்‌ செய்தான்‌ 
இன்றுவரை இனிக்கிறதவ்‌ விலக்க ணம்தான்‌. 
கங்கைநதிப்‌ புறத்தினிலே ஒருவன்‌; சின்னக்‌ 
கருங்குரங்குக்‌ கூட்டத்தில்‌ ஒருவன்‌; தமை 
பொங்குகிற அரக்கரிலே ஒருவன்‌ என்று 
போற்றியணைத்‌ தான்ராமன்‌ தம்பி யாக 
இங்கின்று ஒருமைப்பா டென்கின்‌ றோமே 
இனிமையுடன்‌ அதனுடைய இலக்‌ கணத்தை 
அங்கன்றே தந்தோன்நம்‌ இராமன்‌ தானே 
அதைக்கவிதைத்‌ தறி நெய்தோன்‌ கம்பன்‌ தானே. 


116 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
பபப ப ப ய படப்பட பிப யயயயயயயயயயயியியியய்‌ 


கட்டியவள்‌ கையணைப்பில்‌ நடக்கும்போதே 
கண்பார்வை கடைவீதி முழுதும்‌ மேயும்‌ 
கெட்டமனம்‌ தறிகெட்டு நிலையுங்‌ கெட்டுக்‌ 
கேடுகெட்டுத்‌ தடுமாறி அலைந்து சாகும்‌. 
துட்டமன வயப்பட்ட ஆண்கட்குள்ளே 
தூயமன வள்ளலெனத்‌ தோன்றி என்ன 
கெட்டாலும்‌ இருமாதர்‌ தம்மை நெஞ்சாற்‌ 


காணேன்நான்‌ எனச்சொன்னான்‌ இலக்க ணத்தான்‌. 


ஏற்றத்தாழ்‌ வில்லாத சமுதா யத்தை 

எப்போதோ படைத்திட்டான்‌; இருப்பார்‌ இல்லார்‌ 
வேற்றுமைகள்‌ இல்லாத சமதர்‌ மத்தை 

விளங்கவைத்தான்‌ விளக்கவுரை தெளிவாய்ச்‌ செய்தான்‌ 
ஏற்பார்கள்‌ இல்லாத தாலே ௮ங்கே 

இடுவார்கள்‌ இல்லையென்றான்‌ எங்கே நாம்தாம்‌ 
தோற்கிறோமோ அங்குவெற்றிக்‌ கொடியை நாட்டித்‌ 

துவளாமல்‌ நிற்கின்றான்‌ கம்ப நாட்டான்‌. 
வீரத்தின்‌ இலக்கணத்தைச்‌ சொல்லும்‌ நல்ல 

விளக்கவுரை எத்துணையோ படித்தோம்‌; இந்த 
வீரமகன்‌ போர்க்களத்தில்‌ ஆடி நிற்க 

வெற்றாளாய்ப்‌ போனபகை வீரன்‌ தன்னைத்‌ 
தரனேநீ இன்றுபோய்‌ நாளைவா வென்று 

சொன்னவன்போற்‌ பார்த்ததுண்டா? இராம னங்கே 
வீரத்தின்‌ இலக்கணமாய்‌ நின்றான்‌; அந்த 


விளையாட்டைக்‌ கம்பநாடன்‌ பாட்டில்‌ தந்தான்‌. 


கம்பன்‌ பொழில்‌ 117 


கம்பன்‌ ப்‌ த அத ப ப ப ப டட்ட பயியியியியயயயயயயயய்‌ 
அன்புக்கு முன்னாலே ஆசா ரங்கள்‌ 
அடிபட்டுத்‌ தவிடுபொடி ஆன செய்தி 
அன்புருவாம்‌ கண்ணப்பர்‌ கதையிற்‌ காண்போம்‌ 
அதைப்போலக்‌ குகன்படைத்த மீன்க ளெல்லாம்‌ 
இன்போடு உண்டோம்நாம்‌ என்று ரைத்த 
ஏற்றத்தில்‌, சபரிதந்த கனியை மிக்க 
அன்போடு சுவைத்திட்ட அழகில்‌ தூய 
அன்பிற்கோர்‌ இலக்கணத்தைக்‌ காணு கின்றோம்‌. 
கற்பிற்கோர்‌ இலக்கணத்தைக்‌ கண்ணிற்‌ கண்டோம்‌ 
காகுத்தன்‌ எப்படியும்‌ வருவா னென்று 
பொற்புடனே தவமிருந்த தவமாம்‌ தையற்‌ 
பொலிவினிலே பொறுமைக்கும்‌ நம்பிக்‌ கைக்கும்‌ 
கற்றிட்டோம்‌ இலக்கணத்தை; கண்டுவந்து 
கலைநுணுக்க முடன்சொன்ன சொல்லின்‌ செல்வன்‌ 
சொற்றிறத்தில்‌ சொல்லாடும்‌ இலக்க ணத்தைச்‌ 
சொல்லிவைக்க மகிழ்ச்சியுடன்‌ அதனைக்‌ கற்றோம்‌. 


செய்வினையும்‌ செயப்பாட்டு வினையு மாகத்‌ 
தயமகள்‌ கூனியுடன்‌ இளையாள்‌ நிற்க 
உய்வினைக்கே வழியின்றி வரங்க னென்னும்‌ 
வினையெச்சம்‌ வினைமுற்றாய்‌ முதிர்ந்து தோன்றச்‌ 
செய்திட்ட தீவினையா லணையும்‌ பேராய்த்‌ 
தயரதன்தான்‌ அணைந்துபோக, இராமன்‌ செல்லக்‌ 
கைகொட்டி எதிர்மறையாய்ப்‌ பரதன்‌ துள்ளக்‌ 


கம்பநாடன்‌ காட்டுகின்றான்‌ இலக்க ணத்தை. 


118 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
எனககக ககக வைகை கைக டா சவகாலால்‌ 


இப்படித்தான்‌ கம்பனைநான்‌ பார்க்கக்‌ கூடும்‌ 
இதனைவிட்டே காரிகையை அளவு கோலாய்‌ 

எப்படித்தான்‌ அளந்தாலும்‌ இலக்க ணந்தான்‌ 
இளைத்துவிடும்‌; காவியந்தான்‌ ஏற்றங்‌ காணும்‌ 

எப்படியோ நான்கண்ட இலக்க ணங்கள்‌ 
எடுத்துரைத்தேன்‌ ஓரளவு பொறுத்துக்‌ கேட்டீர்‌. 

தப்படியாய்‌ இருந்தாலும்‌ எனைப்பொ றுப்பீர்‌ 
தர்மஅடி தாரார்‌; வணக்கம்‌ நன்றி, 


கோபி 7.1,85 


கம்பன்‌ பொழில்‌ 119 

26. கம்பன்‌ அட்டமூர்த்தம்‌ - 

உலக நேயக்‌ கம்பன்‌ 

நல்ல தலைப்பெனக்குத்‌ தந்தீர்கள்‌! உலகநேயம்‌ 
சொல்லிக்‌ கவிபாட நான்தானா அகப்பட்டேன்‌; 
வீட்டுமாந்த ரிடத்தையே வேண்டும்‌ நேயத்தைக்‌ 
காட்டத்‌ தெரியாமல்‌ கருந்தேளாய்க்‌ கொட்டுவோன்‌ நான்‌ 
சொல்வீச்சு நெருப்பில்‌ சுடப்பட்டு நோகின்ற 
மெல்லியலான்‌ இதைக்கேட்டு மெல்லச்‌ சிரிக்கின்றாள்‌; 
பண்டிதரின்‌ பேரன்நான்‌ என்பதனால்‌ பஞ்சசீலங்‌, 
கொண்டிருந்த உலகநேயம்‌ கொடுத்தீரோ; தெரியவில்லை 
கலகநேயச்‌ செயல்நெருப்பில்‌ குளிர்காய்வோர்‌ செவிகளிலே 
உலகநேயச்‌ சங்கை ஊதினால்‌ எடுபடுமா? 
தம்வீடு தம்மக்கள்‌ தம்வாழ்க்கை நலந்தவிர 
இம்மா நிலந்தன்னில்‌ யார்பிறரை நேசிப்பார்‌ 
நேயத்தைக்‌ காட்டியறம்‌ நிகழ்த்திய சான்றோர்கள்‌ 
போயொழி ந்த இடத்தில்‌ புல்முளைத்து நாளாச்சு; 
தன்னைப்போல்‌ பிறனையும்‌ நேசிக்கச்‌ சொன்ன அந்தப்‌ 
புண்ணிய வேதனுக்குச்‌ சிலுவைபரி சளித்தார்கள்‌; 
நேயத்தை வாய்மையுடன்‌ நிகழ்த்திய சான்றோனாம்‌ 
தூயவனுக்‌ கொருகுண்டு பரிசாகத்‌ தந்தார்கள்‌; 


120 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
நேயத்தைச்‌ சொன்னவர்க்கு நேர்ந்தகதி அறிந்துலக 
நேயத்தைச்‌ சொல்லென்றால்‌ நெஞ்சம்‌ அஞ்சாதா? 
அஞ்சும்‌ நெஞ்சத்தைக்‌ கொஞ்சம்‌ இழுத்துவந்து 
மிஞ்சும்‌ சுவைக்கம்பன்‌ பாட்டில்‌ நுழைகின்றேன்‌. 
இமயமுதல்‌ குமரிவரை உயிரோட்டம்‌ ஒன்றென்பார்‌ 
அமைவாகச்‌ சிந்தித்தால்‌ அதிலுண்மை தெரிகிறதா? 
காவிரிக்கு நீர்கேட்டால்‌ கைவிரித்துக்‌ காட்டுகிறார்‌ 
நாவிரித்தொ ருமைப்பாடு நவில்வதிலோ குறைச்சலில்லை 
சொல்லொன்று வாயில்‌ தமிழாக வெளிவந்தால்‌ 
கல்லொன்று கொஞ்சிப்‌ பல்லொன்றை எடுக்கிறது 
என்னடா யிதுவென்றால்‌ 'கன்னடா' படியென்பார்‌ 
௮ண்டைமா நிலநேயம்‌ அப்படித்‌ திகழ்கிறது. 

வள்ளல்‌ நடக்கின்றான்‌; கால்தூசி பட்டவுடன்‌ 
மெள்ளப்‌ பெண்ணொன்‌ றுயிர்பெற்‌ றெழுகிறது 

சாப விடுதலை பெற்ற அகலிகையின்‌ 

பாபம்‌ விடுதலை பெற்றது; பெண்ணுயர்ந்தாள்‌; 
பெண்ணவளை முனிவனுடன்‌ பிணைத்தங்கே வள்ளல்‌ 
சொன்னதெலாம்‌ உயிர்நேயம்‌ சிறக்கும்‌ சொற்குவியல்‌ 
கழுகொன்று பத்துத்‌ தலையோடு போராடி 

விழுகிறது; மகன்கடன்கள்‌ வள்ளல்‌ செய்கின்றான்‌ 
காக்கை குருவியெங்கள்‌ சாதியென்‌. றவன்கூடக்‌ 


காக்கைக்கோ குருவிக்கோ கருமங்கள்‌ செய்ததில்லை 


கம்பன்‌ பொழில்‌ 121 
கழுகுக்கு மகனாகிக்‌ குரங்குக்கு அண்ணனான 
அழகனிடம்‌ உலகநேய அமுதம்‌ கொப்புளிக்கும்‌ 

இந்த உலகநேயம்‌ எம்கற்ப னையில்கூட 

இந்தப்‌ பிறவியிலே என்றைக்கும்‌ அரும்பாது. 

கங்கைக்‌ கரைவேடன்‌ காகுத்தன்‌ தம்பியானான்‌ 

அங்கே இட்டிந்தைக்‌ குரங்குடன்‌ பிறப்பானான்‌ 

சேற்றுக்‌ குள்மலர்ந்த தாமரையாம்‌ வீடணனும்‌ 

ஏற்றுக்‌ கொளப்பட்டான்‌ இரத்தத்தின்‌ இரத்தமானான்‌ 
நல்லவுயி ரத்துணையும்‌ நம்முடன்‌ பிறப்பென்று 
கொள்ளுமவ னுள்ளத்தில்‌ உலகநேயம்‌ கொப்புளிக்கும்‌ 
நடப்பிலெங்கும்‌ கலக நேயமே கண்டு கம்பனேஉன்‌ 
படைப்பிலெங்கும்‌ உலக நேயங்கண்‌ டகமகிழ்வோம்‌. 
கம்பனே நீயிந்தக்‌ காசனிமேல்‌ வைத்தநேயம்‌ 
செம்பொன்‌ திருவோடு திருமாலாம்‌ இறைவனையும்‌ 
இந்த உலகத்தில்‌ இறக்கிக்‌ காட்டியது 

வந்த பெருமாளின்‌ வழிப்பாட்டே உன்பாட்டு 
தென்னிலங்கைத்‌ தவையொரு விண்ணிலங்கை ஆக்கிடவே 
வண்ணமக எளடிவைக்க வள்ளலையும்‌ மிதிக்கவிட்டாய்‌. 


வரத்தோடு படையெல்லாம்‌ தொலைத்துநிற்கும்‌ 
இராவணனை 


இறத்தோடு இன்றுபோய்‌ நாளைவா எனச்‌ சொன்னான்‌. 


122 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
த்‌ க்கிக்‌ பதம வய் படட ப்ட்ப்ட்ப்ப்‌ 


வேறு 
ஆற்றினிரு கரைகடக்கத்‌ தோணி யோட்டும்‌ 
அவனையாரும்‌ மனிதனென்‌ றிதுவ ரைக்கும்‌ 
ஏற்றுக்கொண்‌ டதேயில்லை; அவன்பி றப்பால்‌ 
இழிந்தவனாம்‌; அவனைத்தான்‌ உன்றன்‌ ராமன்‌ 
ஏற்றிட்டான்‌; தம்பியென அணைத்துக்‌ கொண்டான்‌ 
இதயத்தில்‌ அன்பென்னும்‌ சுடர்வி ளக்கை 
ஏற்றிவைத்தான்‌; வேட்டுவனாம்‌ அவனுக்‌ குன்றன்‌ 
இராமனலித்‌ திட்டநேயம்‌ உலக நேயம்‌. 
கொள்வார்கள்‌ இல்லாத சமுதா யத்தைக்‌ 
கொடுத்திட்டாய்‌; கொடுப்பார்கள்‌ இல்லையென்றாய்‌ 
உள்ளதைநான்‌ சொல்லுகிறேன்‌; இன்றைக்‌ இந்த 
உலகத்தில்‌ ஏழைமக்க ளிடமி ருந்து 
கொள்வாரே இருக்கின்றார்‌; கொடுப்பா ரில்லை 
குடியாட்சி எனக்கிழியப்‌ பேசி விட்டுக்‌ 
கொள்ளையடிக்‌ கின்றவொரு கூட்டம்‌ வாழும்‌ 
குவலயத்தில்‌ உன்நேயம்‌ உலக நேயம்‌. 
உன்பார்வை தனிப்பார்வை; உன்னேயம்‌ தனிநேயம்‌ 
என்பார்வைக்‌ குள்ளந்த உலகநேயம்‌ எட்டாது. 
எட்டாத நேயத்தை எட்டியெட்டிப்‌ பார்த்திட்டேன்‌ 
தொட்டால்‌ அதுவிலதித்‌ தொடுவான மாகிறது. 
வேற 
அட்டமூர்த்தம்‌ பாடவந்தேன்‌; அவையோரே இதைநானும்‌ 
கெட்டமூர்த்த மாக்காமல்‌ கடையை மூடிவிட்டேன்‌. 


காரைக்குடி 16.3.94 


கம்பன்‌ பொழில்‌ 123 
௨7. கவிதைப்‌ பட்டி மண்டபம்‌ 


“என்னை அடிமைகொள்‌ அது எதுவோ? 
கவிதை வளம்‌ 
கம்பநாடன்‌ கவிதையிற்போல்‌ கற்றோர்க்‌ கிதயங்கள்‌ 
இம்ப ருலகத்தில்‌ எதனிலும்‌ மகிழாது 
கருத்தில்லை கம்பனிடம்‌ எனச்சொல்ல வரவில்லை 
நம்கருத்தடிமை யாவது கவிதையில்தான்‌ எனச்சொல்வோம்‌ 
எந்தப்‌ பொருளை எந்தச்‌ சொல்லாலே 
எந்த இடத்தில்‌ எப்படிச்‌ சொல்லுவதோ 
அதுதானே கவிதை; அதுதானே அடிமையாக்கும்‌ 
இதுதெரிந்தும்‌ வாதாட என்நண்பர்‌ வந்துள்ளார்‌. 
காட்சி 1 
ஊரெல்லாம்‌ திருக்கோலம்‌ உள்ளமெல்லாம்‌ நகைக்கோலம்‌ 
ருடைய இராமனுக்கு முடிசூட்டும்‌ முடிவெண்ணி 
வாசலெல்லாம்‌ மாக்கோலம்‌ மனமெல்லாம்‌ பூக்கோலம்‌ 
'தேசுடைய வள்ளலுக்குத்‌ திருமுடி.நாள்‌ வரவெண்ணி 
மகிழாத உயிரில்லை; மனம்விரியாப்‌ பொருளில்லை 
அகமகிழாக்‌ கூனியின்சொல்‌ அம்பலம்‌ ஏறியது. 
திசையெல்லாம்‌ வெடிக்கத்‌ திளைத்திருந்த பூமியிலே 
திசைமாறி மேல்‌8ழாய்ச்‌ செய்திநிலை மாறியது 
விரித்த கூந்தலுடன்‌ நெருப்பான கைகேயி 
விரித்த நாடகத்தால்‌ காட்சி மாறியது. 


124 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


பொழுது புலர்ந்து விடிந்த இயற்கையினை 
அழகொழுகக்‌ கவிதையிலே அமுதமெனத்‌ தருகிறான்‌ 
வானப்‌ பரப்பெல்லாம்‌ மீனாகித்‌ திகழ்ந்தநிலை 
தானிங்கு மாறத்‌ தனிக்கதிர்‌ எழுந்ததுவாம்‌ 
வள்ளலுக்கு முடியென்று விரித்தமுத்து வான்பந்தர்‌ 
உள்ளநிலை யறிந்ததுமே ஒப்பனையை மாற்றியதாம்‌ 
“விரித்த பந்தர்‌ பிரித்த தாமென மீனொனித்தன வானமே" 
பொழுது விடிந்தது; மீன்கள்‌ மறைந்தன 
சொலுங்கருத்‌ ததுதானே! சொல்லும்‌ முறை என்ன 
.. துடித்துவரும்‌ சொல்வீச்சில்‌ தோன்றிவருங்‌ கவிதை நமை . 
அடிமை கொள்கறைது; அகமகிழ்ந்து இளைக்கிறோம்‌. 
காட்சி 2 
மேருமலை வீழ்ந்ததுபோல்‌ வீரமலை &ழ்க்கிடக்கச்‌ 
ருடைய கற்பின்‌ திறத்தாள்‌ புலம்புகிறாள்‌ 
வெற்பெடுத்த திருமேனி வீழ்ந்து கிடப்பதுவும்‌ 
கற்புடைய சானடமேற்‌ காதலெனக்‌ கதறுகிறாள்‌ 
எள்ளிருக்க இடமின்றி உடம்பெல்லாம்‌ தைத்துருவும்‌ 
வள்ளலவன்‌ கையம்பு வலிமைகண்டு வியக்கின்றாள்‌ 
கற்கனியக்‌ கனிகின்ற காகுத்தன்‌ கையம்பு 
நிற்காமல்‌ ஊடுருவித்‌ துளைத்த திறங்கண்டாள்‌ 
தேவியின்‌ மேல்வைத்த தராத பெருங்காதல்‌ 
ஆவியைப்‌ பிரித்தது. ஆற்றலை அழித்தது. 


கம்பன்‌ பொழில்‌ 125 


உடலுக்குள்‌ புகுந்தின்னும்‌ ௮ம்புதேடும்‌ பொருளென்ன? 
தடுமாறும்‌ நெஞ்சத்தாள்‌ தானாகக்‌ கூறுகிறாள்‌ 
"கள்ளிருக்கும்‌ மலர்க்கூந்தல்‌ சானகியை மனச்சிறையில்‌ 
7] கவர்ந்த காதல்‌ 
உள்ளிருக்கும்‌ எனக்கருதி உடல்புகுந்து தடவியதோ 
ஒருவன்‌ வாளி 
பாவைமேற்‌ கொண்டகாதல்‌ பெருவீரன்‌ நெஞ்சுக்குள்‌ 
மேவி யிருக்கறதா எனத்தேடித்‌ துளைத்ததுவாம்‌ 
அம்பு துளைத்தது; அதுதா னே கருத்து 
இன்பக்‌ கவிதையிலே எப்படிச்‌ சொல்லுகிறான்‌. 
கற்பனைக்‌ கவிதையின்‌ காற்றில்‌ மோதுண்டு 
அற்பனாய்‌ வீழ்ந்து அடிமையாய்‌ ஆகின்றேன்‌ 
விரித்துவிட்ட கூந்தலிலே மலர்வைக்க முடியாத 
நெருக்கடியை எண்ணியவள்‌ நெஞ்சம்‌ பதறுகிறாள்‌ 
சானகியைச்‌ சொல்லுங்கால்‌ துயரோடு மலர்க்கூந்தல்‌ 
சானதி என்றுசொல்லித்‌ தாகம்‌ தீர்க்கின்றாள்‌. 
இந்தக்‌ கவிதைவளம்‌ என்நெஞ்சை அடிமை கொள்ளச்‌ 
சொந்த உணர்விழந்து சொக்கிப்போய்‌ நிற்கின்றேன்‌. 
காட்சி 3 


வஞ்ச நினைப்புநெஞ்சில்‌ விஞ்சி நிறைந்திடவே 

வஞ்சி சூர்ப்பநகை வருகின்றாள்‌ பேரழகாய்‌ 

தோற்றப்‌ பொலிவிற்கும்‌ சூழ்வினை யால்மனது 

ஏற்ற செயலிற்கும்‌ எள்ளளவும்‌ தொடர்பில்லை 

அழகெல்லைக்‌ கோட்டினிலே அடிவைத்துப்‌ 
பயில்வதுபோல்‌ 


அழகெல்லாம்‌ ஒருருவாய்‌ அன்னநடை காட்டுகிறாள்‌. 


126 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 
க ie ப்ப்ப்பி டட) 


வஞ்சமது மிஞ்சிவர வஞ்சியவள்‌ கொஞ்சிவர 

நஞ்சமது வருவதுபோல்‌ நங்கைவள்‌ வருகின்றாள்‌. 
ஓசைப்‌ பொழிவிற்கே ஏங்கிநிற்கும்‌ கம்பனுளம்‌ 

ஆசைப்‌ பெருக்கோடு அள்ளித்‌ தரும்பாட்டு 
பஞ்சியொனிர்‌ விஞ்‌௬ுகுனிர்‌ பல்லவ மனுங்கச்‌ 
செஞ்சசெவிய கஞ்சநிமிர்‌ சிறடிய னாகி 

அஞ்சொலிள மஞ்ஞையென அன்னமென மின்னும்‌ 
வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகன்‌ வந்தான்‌ 

இந்தக்‌ கவிதைவளம்‌ என்னெஞ்சை அடிமைகொள்ளச்‌ 
சொந்த உணர்விழந்து சொக்கிப்போய்‌ நிற்கின்றேன்‌. 

காட்சி 4 

காட்டில்‌ இருக்கின்றார்‌; கையருகில்‌ உயிரமுது 

தேட்டை யிடுங்கண்கள்‌ திரும்பிப்‌ பார்வையிடும்‌ 
வனத்தில்‌ நடைபயிலும்‌ அன்னம்‌ வருகிறது 

மனத்தில்‌ நடைபயிலும்‌ அன்னத்தை யிவன்பார்த்தான்‌ 
அன்னத்தைப்‌ பார்க்கின்றான்‌; அழகுநடை பழகுமதன்‌ 
எண்ணத்தைப்‌ பார்க்கின்றான்‌; ஏக்கமே தெரிகிறதாம்‌ 
சதையவள்‌ நடைக்குமுன்னால்‌ தன்னடைதான்‌ கொஞ்சமும்‌ 
தோதில்லை எனஎண்ணி ஒதுங்கியதாம்‌ அவ்வன்னம்‌. 
பார்த்தவன்‌ தேவியைப்‌ பார்த்தான்‌ மெலச்ரிரித்தான்‌. 
-கோர்த்தமுத்து மாலையவள்‌ குறிப்பறிந்து மகிழ்ந்திட்டாள்‌. 
அன்ன நடையழகைத்‌ தன்நடைதான்‌ வென்றதெனச்‌ 
சொன்னவன்‌ நடையழகைச்‌ சுட்டவே நினைக்கின்றாள்‌ 
ஆண்யானை ஒன்று அண்ணாந்து நடந்துவந்து 

தான்நீர்‌ பருகிப்பின்‌ மீளும்‌ நடைபார்த்தாள்‌ 

பார்த்தவள்‌ நாதனைப்‌ பார்த்தாள்‌ முறுவலித்தாள்‌ 
சேர்த்துவைத்த பெருமையிலே திளைப்பதனைக்‌ 

காட்டிநின்றாள்‌. 


கம்பன்‌ பொழில்‌ 127 


பார்வை மேடையிலே முறுவல்‌ நாடகந்தான்‌ 

சீர்மை யுடன்நடக்கச்‌ சிந்தை குளிர்ந்தார்கள்‌ 
சிரிப்புக்குச்‌ சிரிப்பே பதில்சொல்லக்‌ கவிதை 
விரிப்பைக்‌ காட்டுகிறான்‌; வெல்லுகிறான்‌ நம்நெஞ்சை. 
ஓதிம மொதுங்கக்‌ சுண்ட உத்தம னுழைய னாகும்‌ 
சீதைதன்‌ நடையை நோக்கிச்‌ சிறியதோர்‌ முறுவல்‌ செய்தான்‌ 
மாதவன்‌ தானு மாண்டு வந்துநீ ரண்டு மீளும்‌ 

போதகம்‌ நடப்ப நோக்கிப்‌ புதியதோர்‌ முறுவல்‌ பூத்தான்‌. 
கருத்து விரிப்பில்லை; கவிதைதான்‌ விரிப்பாகிக்‌ 
கருத்தெல்லாங்‌ கொள்ளைகொண்டு கட்டடிமை செய்றெது 
சிரிக்கும்‌ கவிதைவளச்‌ செம்மாப்பில்‌ நம்நெஞ்சம்‌ 
சிரிப்போடு அடிமையாகிச்‌ சிலிர்ப்போடு மகிழ்கிறது 


காட்சி 5 
இராமனை நினைக்கிறாள்‌; அழுகிறாள்‌; கண்களில்‌ 
விராவி விழும்நீரில்‌ ஆடை நனைகிறதாம்‌ 
துக்கப்‌ பெருமூச்சில்‌ தோன்றிப்‌ பரவுகின்ற 
மிக்க வெப்பத்தால்‌ மெல்லாடை காய்கிறதாம்‌. 
படிக்குந்‌ தோறும்‌ நம்முள்ளம்‌ நனைகிறதே 
துடிக்கும்‌ கவிதை வளந்தானே காரணமாம்‌ 
நனைந்து காய்நீது நனைந்து காய்வதை 
நினைந்துநினைந்து நெஞ்சு மகிழ்றெதே 
கருத்துச்‌ செறிவா; கவிதைதானே காரணமாம்‌. 


128 கவிமாமணி, பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ சவகர்லால்‌ 


நடுவரே! மதுரைப்‌ பாண்டியனே; முன்னொருநாள்‌ 
வடுவான $ர்ப்பினால்‌ விளைந்ததை மறக்காதீர்‌ 
கடல்நீரில்‌ உப்பில்லை எனச்சொல்ல மாட்டார்கள்‌. 
உடலில்‌ உயிரில்லை எனஉரைக்க மாட்டார்கள்‌ 
பூவில்‌ மணமில்லை எனக்கூறும்‌ துணிவெந்த 
நாவுக்கும்‌ வந்திடுமா? வந்தால்‌ பிழைத்திடுமா? 
கவிதை வளமேதான்‌ கருத்தை அடிமையாக்கும்‌ 
கவிதை வளத்திற்கு அடுத்துத்தான்‌ கருத்தெனவே 
தீர்ப்பை வழங்குங்கள்‌; திருத்தப்‌ படாத 

இர்ப்பாக அதுவிளங்கும்‌; மாறிக்‌ கூறினாலோ 
மேன்முறை யீடு செய்திடுவோம்‌; அதெல்லாம்‌ 
வேண்டாமல்‌ தீர்ப்பைக்‌ கவிதைக்கே வழங்குங்கள்‌ 
என்று சொல்லி வணங்கி இனிதாய்‌ விடைகொண்டேன்‌ 


நின்று நிலைக்கின்ற தீர்ப்பை எதிர்பார்ப்போம்‌. 


காரைக்குடி 27.3.83 


. இவரைப்‌ பற்றி... 


பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ ச. சவகர்லால்‌ 
அவர்கள்‌ ஒரு பிறவிக்‌ கவிஞர்‌. இவர்தம்‌ 

. கவிதைகள்‌ அறநெறி காட்டுவன; 
ஆசிரியத்‌ தன்மையுடையன; இன்னுயிர்க்கு 
இதம்‌ பயப்பன; உண்மையை உரைப்பன;- 
பகுத்தறிவு நலமிக்குடையன; பொதுமை 
நலங்‌ கொழிப்பன. கவிஞரின்‌ படைப்புகளில்‌ 


பொதுவுடைமை இயல்வழிச்‌ சிந்தனைகள்‌ பாவும்‌ நூலுமாக 


அமைந்துள்ளன. 
-அருள்நெறித்‌ தந்‌ைத தவத்திரு. குன்றக்குடி அடிகளார்‌ 


எண்ணச்‌ சிறகுவிரித்‌ தெங்கும்‌ பறந்துலகோர்‌ 
பண்ணுஞ்‌ செயலெல்லாம்‌ பார்த்துவந்தான்‌ - வண்ணமுறப்‌ 
பாடினான்‌ பின்சீறிப்‌ பாய்ந்தெழுந்து பாட்டாலே 
சாடினான்‌ தீமைகளைத்‌ தான்‌. 
- கவியரசு முடியரசன்‌ 


பொற்கிழிக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌ ச. சவகர்லால்‌ நாடறிந்த 
நல்ல கவிஞர்‌. கவியரங்க மேடையில்‌ அவர்‌ தோன்றினால்‌ 
அவையினர்‌ மிக்க ஆர்வத்துடன்‌ அவரது பாடல்களை 
ரசிப்பதைக்‌ கண்டு நான்‌ ரசிப்பது வழக்கம்‌. நல்ல அறிஞர்‌. 
சமுதாயச்‌ சிந்தனையாளர்‌; கவிதை என்ற கை வாளால்‌ 
சமுதாயத்தில்‌ மண்டிக்‌ கிடக்கும்‌ நச்சு மரங்களை வெட்டிச்‌ 
சாய்க்கும்‌ வீரர்‌. அன்பு செலுத்துவதில்‌ அன்னை. கவிதை 
அவருக்குக்‌ கை வந்த கலை. கவிதைக்குரிய அழகு 
கவிஞரின்‌ பாடல்களில்‌ குடியிருக்கும்‌. டாக்டர்‌ சவகர்லால்‌ 
ஒரு பிறவிக்‌ கவிஞர்‌ 

- பெரும்புலவர்‌ பேராசிரியர்‌ பா. நமசிவாயம்‌ எம்‌.ஏ., 


கவிதை வரிகளைத்‌ தொட்டால்‌ கிறுகிறுக்க வேண்டும்‌. 
சவகர்லாலின்‌ எந்தக்‌ கவிதையை வேண்டுமானாலும்‌ 
தொட்டுப்‌ பாருங்கள்‌. ஒசை மனதை நிறைக்கும்‌. சவகர்லால்‌ 
கவிதைகளில்‌ கவிதை வளமும்‌, கருத்து வளமும்‌ கை கோர்த்து 
வருகின்றன. 

- சொல்லின்‌ செல்வர்‌ பாரதி சுராஜ்‌ 


